அமைச்சர் 

WE 
J 


வாழ்க்கை வரலாறு 


எழுதியவர் 


குரும்பூர் குப்புசாமி 


ராணி பதிப்பகம் , 

சென்னை -7 . 


ள்ளே செல்லுமுன் 


sanm 


தமிழகத்தின் கூட்டுறவு , போக்கு வரத்துத் துறைகளின் அமைன் 
சராகப் பணியாற்றும் திரு . சி . பா . ஆதித்தனாரின் வாழ்க்கை , கடந்த 
25 ஆண்டுக்கும் மேலாக , தமிழ்மக்களின் வாழ்க்கையோடு பின்னிய 
பிணைந்து கிடக்கிறது . 

" உடல் மண்ணுக்கு , உயிர் தமிழுக்கு ” என்ற இலட்சியத்தைக் 
கொண்ட ஆதித்தனார் , உலகெங்கும் பரவிக்கிடக்கும் தமிழ் மக்களை 
ஒன்று திரட்டி , தமிழருக்கு புதிய பொற்காலம் ஒன்றை தோற்றுவிப் 
பதையே தனது வாழ்க்கைப்பயணமாகக் கொண்டிருக்கிறார் . இதற்காக 
அரசியலிலும் , தொழிலாளர்களுக்கும் , பத்திரிகைத்துறையிலும் அவர் 
ஆற்றிவரும் அரும்பணி அளவிட முடியாதது . 

இருபத்தைந்து ஆண்டுகளாக , தமிழோடு , தமிழ் நாட்டோடு 
தமிழ் மக்களோடு இரண்டறக் கலந்துவிட்ட ஆதித்தனாரின் வாழ்க்கை 
வரலாற்றை திரட்டித் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் . 

- பதிப்பகத்தார் . 


1.4.1969 


இது 
து மக்கள் பதிப்பு 


விலை 40 காசுதான் 


3 


நுழை வாயில் 


38 


ஆதித்தனார் பற்றி அறிஞர் அண்ண 
பதிப்புரை 
திருவுளச் சீட்டு 
தாம் - தமிழர் 
தமிழ் எழுச்சி 
முதல் சுதந்திரப்போர் 
இந்தி எதிர்ப்புப் போர் 
பாட்டாளியின் கூட்டாளி 
பத்திரிகையாளர் 
தினத்தந்தி 
தனிமைச்சிறை 
அவைத்தலைவர் 
ஆதித்தனார் 
முத்துசரம் 


52 


86 


107 


ப 


ஆதித்தனார் பற்றி 
அறிஞர் அண்ணா 


மறைந்த முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் , சென்ற 
( 1968 ) ஆகஸ்டு மாதம் நடந்த தினத்தந்தி வெள்ளி விழாவிலே 
ஆற்றிய சொற்பெருக்கின் ஒரு பகுதியை , இந்நூலின் அணிந்துரை 
காக அளிப்பதில் பெருமை கொள்ளுகிறோம் , 

- பதிப்பகத்தார் 


நண்பர் ஆதித்தனாருக்கு பத்திரிகை நடத்த வேண் 
டும் என்ற ஆர்வம் எப்படி வந்தது ? ஏன் வந்தது ? என்ற 
பெரிய ஐயப்பாடுதான் எனக்கு முதலிலே தோன்றியது . 

அவர் பார் - அட் - லா படித்தவர் . சிங்கப்பூரிலே பாரிஸ் 
டர் ஆகப் பணியாற்றியவர் . நான் சிங்கப்பூரிலே பலபேரை 
கேட்டதில் , அங்கு அவர் பாரிஸ்டர் ஆக இருந்தபொழுது 
நல்ல 

வளமான வருவாய் கிடைத்து வந்ததாக அறிந்து 
கொண்டேன் . ஆகவே , அவர் பத்திரிகை நடத்த வேண்டும் 
என்ற ஆர்வத்தைக் கொண்டது , உண்மையிலேயே 
ருக்கு பத்திரிகைத் தொழில் இடத்திலேயுள்ள ஆர்வத்தை 
யும் பத்திரிகை மூலமாக தமிழ்நாட்டுக்கு ,தமிழ்மொழிக்கு 
தன்னால் இயன்ற தொண்டாற்ற வேண்டுமென்ற ஆர்வத் 
தையும் எடுத்துக் காட்டுகிறது . 

அப்படிப்பட்ட ஓர் எண்ணத்தோடு அவர், சிங்கப்பூரில் 
இருந்து தமிழகத்திற்குத் திரும்பி , பத்திரிகை நடத்தத் 
தொடங்கிய நேரத்தில் எனக்கு நன்றாக நினைவு 
றது . " தமிழன் " என்ற வார இதழை அவர் 

தொடங்கி 
நட த த ஆரம்பித்த நேரத்தில் என்னிடத்திலே 
பேசியபொழுதுகூட 

தமிழன் என்ற 
பத்திரிகையை மதுரையிலே தொடங்கி நடத்திக் கொண்டி 
ருக்கிறேன் . நல்ல எழுத்தாளர்கள் - தமிழ் எழுத்தாளர்கள் 


இருக்கி 


1964 
- 
ல் 
ஆதித்த உருக்குசுதந்திரத் தமிழ்நாடுகேட 

வழங்கினார். முதலமைச்சர்)கலை ஞர்மு.கருணாநிதி 


பயம் 


6 


பாது 


யாரையாவது நீங்கள் அனுப்புவதானால் , நான் அவர்களை 
ஏற்றுக் கொள்ள விரும்புகிறேன் . அனுப்பிக் கொடுங்கள் ” 
என்று கேட்டார் . அந்த அளவுக்கு , தமிழ் எழுத்தாளர்களை 
ஆதரிக்க வேண்டும் , அவர்கள் மூலமாக தமிழ் இதழ்கள் 
நல்ல முறையில் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு 
தமிழன் " என்ற பத்திரிகையை அவர் தொடங்கினார் . 
அவர் பத்திரிகை தொடங்கியது 

ஒரு குறிப்பிட்ட 
இலட்சியத்திற்காக , இந்த 25 ஆண்டு வரலாற்றைப் பார்த் 
தால். அதை நன்றாகப் புரிந்து கொள்ள முடியும் . அவர் " தமி 
மூன் " என்ற பத்திரிகை தொடங்கியது மட்டுமல்ல . " நாம் 
தமிழர் இயம்சம் என்று , தமிழர்கள் தங்கள் நிலையை தாங் 
களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக் 
கத்தோடு தமிழனின் உரிமைகள் பறிபோகாமல் 
காக்கப்பட வேண்டும் - தமிழ் மொழி வளத்தோடும் 
வளர்ச்சியோடும் விளங்கவேண்டும் என்ற கருத்துக்களை 
யெல்லாம் உள்ளடக்கி ஓர் இயக்கத்தையும் 
தொடங்கினார் . ஆக , அவரது பத்திரிகைத் தொழிலும் , 
அவரது இலட்சியமும் ஒன்றோடு ஒன்று 

பிணைந்திருப் 
பதை நன்றாகத் தெரிந்து கொள்ளலாம் . 

இந்த இலட்சியப் பணியிலே ஆதித்தனார் சிறையிலே 
தள்ளப்பட்டதுமல்லாமல், மேலும் பல கொடுமைகளுக்கு 
ஆளாக்கப்பட்டார் . ஆனால் , அந்தக் கொடுமைகளுக்கு 
ஆளாக்கப்பட்ட நேரத்திலும் , மனம் உடைந்து விடுவார் 
என்று பலர் எதிர்பார்த்த நேரத்திலும், உடல் உடைந்து 
விட்டது மனம் ஒன்றுதான் உடைய வேண்டுமென்று 
மாற்று வட்டாரத்திலே உள்ளவர்கள் எண்ணிக் கொண் 
உருந்த நேரத்திலேயும் , அவர் மனம் உடையாமல் , ஒரு 
பெரிய பொதுத் தேர்தலில் தன்னைத்தானே ஈடுபடுத்திக் 
கொண்டு , தமிழக மக்களுக்கு ஒரு புதிய அரசு ஏற்பட 
வேண்டுமென்று அவர் எடுத்துக்கொண்ட தீவிரமான அக் 
தறையும் ஆர்வமும் தமிழகம் இன்றையதினம் மிக நன் 
ஜக விரிந்திருக்கிறது . 

நண்பர் ஆதித்தனார் பாரிஸ்டர் தொழிலில் இருந்து 
எவ்வளவோ பணத்தைத் திரட்டியிருக்க முடியும் . அதிலும் 
அவர் சிங்கப்பூரிலேயே பாரிஸ்டர் ஆக இருந்திருப்பாரே 


7 


யானால் , இப்பொழுது அவருக்கு இருக்கிற வயதுக்கு , அவர் 
நீதிபதியாகி ஓய்வு பெற்று தமிழகத்துக்குத் திரும்பியிருக்க 
முடியும் . ஆனால் , போராடாமல் பணியாற்றாமல் , ஒதுங்கி 
இருக்கிற இயல்பு அவருக்கு இல்லை . அதே விதமான இயல் 
போடு 25 ஆண்டுகளாக தமிழக மக்களுடைய நல்வாழ் 
வோடு அவரது வாழ்வும் பணியும் பிணைக்கப்பட்டு இருக் 


கின்றன 


இப்படிப்பட்ட சீரிய தொண்டுள்ளம் படைத்த ஆதித் 
தனார் , தமிழ்ப் பத்திரிகை நடத்துவதில் வெற்றி பெற்றி 
ருக்கிறார் என்பதில் தமிழன் என்ற முறையில் நாம் ஒவ் 
வொருவரும் பெருமிதம் கொள்ள உரிமை உண்டு . பாரிஸ் 
டர் தொழிலில் வெற்றி பெற்றாலும் ஆதித்தனார் 

அதி 
லிருந்து ஓய்வு எடுத்துக் கொண்டதைப் போல , 

பத்திரி 
கைத் தொழிலும் வெற்றிபெற்று இதிலிருந்தும் 

அவர் 
ஓய்வு பெற்றுக்கொண்டு , அரசியல் தொண்டிலே LLA 
நேரமாகத் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள , பத்திரிகையின் 
அன்றாட நிர்வாகத்தில் 

அவர் 

ஈடுபடவேண்டிய 
அவசியம் இல்லாமல் , நல்ல முறையிலே அதனை நடத்திச் 
செல்லத்தக்க திறமையை அவர் குடும்பத்தினர் பெற்றிருக் 
கிறார்கள் , ஆதித்தனார் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்திக் 
கொடுத்தது மட்டுமல்லாமல் , அந்த அமைப்பை நடத்திச் 
செல்லத்தக்க பிள்ளைகளைப் பெற்றெடுத்தார் என்பது 
தனிச்சிறப்புக்கு உரியது ஆகும் . 


லண்டனில் ஆதித்தனார் படித்தபோது எடுத்த படம் , ( 1932 ) 


1. திருவுளச்சீட்டு 


1912 பிப்ரவரி மாதம் ! 
இரண்டாவது உலகப் போரின் உச்சக்கட்டம் . 

இரண்டு மாதமாகவே ஜப்பான்காரனின் குண்டுகள் 
நாள் தவறாமல் சிங்கப்பூரிலே விழுந்து கொண்டு 
தன . இப்பொழுது அது உச்சக்கட்டத்தை அடைந்து 
இராப்பகலாக குண்டுமாரி பொழிந்தது . 

ஜப்பானியப் படைகள் சிங்கப்பூரை நோக்கி அலை 
அலையாக முன்னேறிக்கொண்டு இருந்தன். 

எந்த நேரத்திலும் சிங்கப்பூர் ஜப்பானியர் கையில் 
விழுந்துவிடும் என்ற நிலை . 

சிங்கப்பூருக்குப் பிழைக்கச் சென்ற பல்லாயிரக்கணக் 
கான தமிழர்கள், ஏற்கனவே சிங்கப்பூரை காலி செய் 
விட்டு இந்தியாவுக்குத் திரும்பிக் கொண்டிருந்தார்கள் . 
விமானம் , கப்பல் , கார் மூலம் குடும்பம் குடும்பமாக சிங் 
கப்பூரை விட்டு வெளியேறினார்கள் . வண்டி எதுவும் 
கிடைக்காதவர்கள் கால் நடையாகவேனும் உயிர்காத்துக் 
கொள்ள சிங்கப்பூரை விட்டுக் கிளம்பினார்கள் . 
திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு " 

என்பதற்கு 
ஏற்ப , செந்தமிழ்நாட்டிலே பிறந்து , சீமை எனப்படும் 
எண்டன் மாநகரிலே பயின்று , சிங்கப்பூரிலே தொழில் 
நடத்திய ஆதித்தனார் மட்டும் . ஜப்பான்காரனின் குண்டு 
களுக்கு அசைந்து கொடுத்தார் அல்லர். மனைவி மக்களை 
மட்டும் தாயகத்திற்கு அனுப்பிவிட்டு , வந்தது வரட்டும் 


10 


என்று தொழிலிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார் . 

அந்நாளில் சிங்கப்பூரில் செல்வமும் செல்வாக்கும் 
நிறைந்த பாரிஸ்டராக ஆதித்தனார் விளங்கினார் . அவரின் 
வருமானம் , அந்நாளில் அரசரின் பிரதிநிதியாக இருந்து 
இந்தியா முழுவதையும் ஆண்ட வைஸ்ராய்களின் வரு 
விமானத்தைப் அதிகம் ! ஆகவே , நிலைத்துவிட்ட ஒரு 
தொழிலை விட்டுவிட்டுச் செல்ல அவர் தயங்கினார் . 

பிப்ரவரி 4 - ம் நாள் ! 

சிங்கப்பூர் ஜப்பானியரின் கையில் விழுவது நிச்சயமாகி 
விட்டது . இன்னும் ஓரிரு நாளில் சிங்கப்பூரிலே ஜப்பானி 
யரின் உதயசூரியன் கொடி உயரப்பறப்பதும் உறுதியாகி 


விட்டது . 


சீன 


திருவுளச்சீட்டு 
சிங்கப்பூரிலே ஆதித்தனாருக்கு ஒரு 

நண்பர் 
இருந்தார் . அவர் ஒரு விமானக் கம்பெனியின் நிர்வாகி 
இருவரும் நாள்தோறும் “ டென்னிஸ் ” பந்து ஆடுவது 
வழக்கம் . அதன் மூலம் நல்ல பழக்கம் , 

" இன்று இரவு இந்தியாவுக்கு ஓர் இராணுவ விமா 
னம் புறப்பட்டுப் போகிறது . அதிலே நீங்களும் போய்விடு 
கிறீர்களா ? ” என்று அந்த நண்பர் ஆதித்தனாரிடம் கேட் 
டார் . 


நிரந்தரமாகத் தங்கிவிடும் நோக்கத்துடன் 

ஆதித் 
தனார் சிங்கப்பூர் செல்லவில்லையென்றாலும் , 

அங்கே 
கிடைத்த வருமானம் , ஜப்பானியர் ஆட்சி ஏற்பட்டாலுங் 
கூட , சிங்கப்பூரிலேயே இருந்து தொடர்ந்து தொழிலை 
நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தைத் தூண்டியது . 
மனைவி மக்கள் தமிழ்நாட்டுக்குப் போய்ச் சேர்ந்த 
கும் . தான் மட்டும் இவ்வளவு ஆபத்துக்கு இடையேயும் 
சிங்கப்பூரிலே இருப்பது சரிதானா என்றும் சிந்தித்தார் . 
இறுதி முடிவு எதற்கும் வரமுடியவில்லை . 

" வேண்டாம் ; தேவைப்பட்டால் , பிறகு 


பார்த்துக் 


11 


என்று 


கொள்ளுவோம் ” என்று சீன நண்பரிடம் சொல்லிவிட்டு 
வீட்டுக்குத் திரும்பினார் . 

வீட்டுக்கு வந்ததும் , “ நாளை இந்தியாவுக்கு ஒரு விமா 
னம் போகிறது . அதிலே எனக்கு இடம் தருவதாக 
நண்பர் சொன்னார் . ஆனால் , நான் " வேண்டாம் 
சொல்லிவிட்டு வந்து விட்டேன் ” என்று வீட்டில் இருந்த 
ன்னொரு நண்பரிடம் ஆதித்தனார் தெரிவித்தார் . 
இவ்வளவு நல்ல வாய்ப்பை 

விட்டு விட்டீர் 
களே ! மனைவி மக்கள் தமிழ்நாட்டுக்குப் போய்ச் சேர்ந்த 
பின்பு , நீங்களும் அவர்களுடன் போய்ச் சேர்ந்து விடுவது 
தானே நல்லது ? ” என்று இந்த நண்பர் சொன்னார் . 

ஆதித்தனாருக்கோ ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை . 
கடைசியில் , தமிழகத்துக்குப் போவதா , வேண்டாமா 
என்பதை " திருவுளச்சீட்டு " போட்டுப் பார்க்கலாம் 
என்று நண்பர் கூறிய யோசனையை ஏற்றுக்கொண்டார் . 

அதன்படி " சிங்கப்பூரிலேயே இரு" என்று ஒரு சீட்டி 
லும் , “ தமிழகத்துக்குப் போ என்று இன்னொரு 

சீட்டி 
லும் எழுதி , இரண்டு சீட்டுகளையும் குலுக்கிப் போட்டு 
ஆதித்தனாரே ஒரு சீட்டை எடுத்தார் , பிரித்துப் படித்தார் . 

தமிழகத்துக்குப் போ 
என்று இருந்தது . 

ஆதித்தனார் தாயகம் திரும்பி . தமிழ்நாட்டுக்கும் 
தமிழ் மக்களுக்கும் . தமிழ்மொழிக்கும் இனிதொண்டாற்ற 
வேண்டும் என்பது தமிழ்த்தாயின் சித்தம் போலும், 

உடனே சீன நண்பருக்கு ஆதித்தனார் போன் 
செய்து , இந்தியாவுக்கு செல்லும் விமானத்தில் தனக்கும் 
ஓர் இடம் ஒதுக்கும்படி கூறினார் . 

ஏற்கனவே 
நிறைந்து விட்டாலும் , விமான நிலையத்துக்கு வந்து விடும் 
படி நண்பர் சொன்னார் . 

ஜப்பானியப் படைகள் நெருங்கிக்கொண்டு இருந்த 
தால் , ஊருக்குள்ளோ, ஒரே கொலை கொள்ளை அவரவர் 
கையில் அகப்பட்டதை சுருட்டிக்கொண்டு 
ஊரே காலியாகிக்கொண்டு இருந்தது. வீட்டை விட்டு 


இடம் 


ஓடினார்கள். 


12 


சிங்கப்பூரை 


வெளியே வரமுடியாத நிலை . தெருக்களில் நின்று கொண் 
டிருந்த இராணுவத்தினரை சமாளித்துக் கொண்டு ஆதித் 
தனார் விமானநிலையத்துக்கு வந்து சேர்ந்தார் . சீன நண்பத் 
உடன் இருந்து அவரை விமானத்தில் ஏற்றி விட்டார் . 
திசை திரும்பிய விமானம் 

4 - ம் தேதிக்கும் 5 - ம் தேதிக்கும் இடைப்பட்ட நள்ளி 
ரவில் , அந்த விமானம் ஆதித்தனாரை சுமந்துகொண்டு 
சிங்கப்பூரை விட்டுக் கிளம்பியது . 

5 - ம் தேதி இரவு ஜப்பானியர் முழு அளவில் விமானத் 
தாக்குதல் நடத்தி , 6 - ம் தேதி அதிகாலையில் சிங்கப்பூரிலே 
தங்கள் கொடியைப் பறக்க விட்டார்கள் . 

பிப்ரவரி 4 - ம் தேதி விமானத்திலே 
விட்டுக் கிளம்பிய ஆதித்தனூர் , இரண்டு மாதம் கழித்து , 
ஏப்ரல் 

4 - ம் நாள் தமிழகத்தை வந்தடைந் 
தார் ! இடைப்பட்ட இரண்டுமாத காலத்தில் அவர் 
விதியோடு போராடி வெற்றிகாண வேண்டியிருந்தது . 
பின்னால் அவர் நடத்தவேண்டிய பல போராட்டங் 
களுக்கு அவர் ஏற்கவேண்டியிருந்த பல இன்னல்களுக்கு 
அவை ஒத்திகைபோல அமைந்தன . 

அவர் வந்த விமானம் சிங்கப்பூரை விட்டுக் கிளம்பிய 
சிறிது நேரத்திலேயே, ஜப்பானியப் போர் விமானங்கள் 
குறுக்கிட்டன. ஆகவே , அந்த விமானம் நேரே வடக்கு 
நோக்கி கல்கத்தாவுக்கு வராமல் , " திடீர் " என்று திரும்பி 
தெற்கு நோக்கிப் பறக்கவேண்டியதாகி விட்டது . கடைசி 
யில் ஜாவாவின் ( இப்போது . - இந்தோனேசியா 

என்று 
பெயர் ) அப்போதைய தலைநகரான " பட்டேவியா " வில் 
போய் காலையில் இறங்கியது . விமானத்தில் இருந்தவர்களை 
அங்கேயே இறக்கி விட்டுவிட்டார்கள். 
சட்டையப்பர் 


ஜாவாவில் இருந்து இந்தியாவுக்கு வர ஒரு வசதியும் கிடையாது . 
போர் முடியும்வரை அங்கேயேதான் தங்கியிருக்க வேண்டும் என்ற 
நிலை ஏற்பட்டது . அப்பொழுது சட்டையப்பர் என்ற ஒரு தமிழர் 
( திருவாரூர்க்காரர் ) ஜாவாவில் இருந்தார் . இவர் முடி அலங்காரத் 


KS 


எ 


ப 


சிங்கப்பூரில் இருந்த போது எடுத்த ஆதித்தனாரின் குடும்பப் 
படம் . ( 1938 


தொழில் நடத்தி வந்தார் . ஜாவா இந்தியர் சங்கத்தின் தலைவரும் 
ஆவார் . இவரது ஆதரவில் ஆதித்தனார் இருந்து வந்தார் . அவருடைய 
வீட்டிலேயே விருந்தாளியாகத் தங்கியிருந்தார் . 
இந்தியாவுக்கு செல்லும் கப்பலோ , விமானமோ 

விமானமோ இருந்தால் 
தனக்குத் தெரிவிக்கும்படி ஜாவாவில் இருந்த இங்கிலாந்து தூதரிடம் 
ஆதித்தனார் சொல்லி வைத்திருந்தார் . ஜாகர்த்தாவில் இருந்து 
1300 மைல் தூரத்தில் உள்ள " சூரபாயா " என்ற துறைமுகத்தில் 
சில பிரிட்டீஷ் கப்பல்கள் இருந்தன . ஜப்பானிய கப்பல்படை ஜாவா 
வைத் தாக்கப் போவதாக தகவல் வந்தது . ஜப்பானிய விமானப் 
படையோ ஜாவா மீது குண்டுகளைப் பொழியத் தொடங்கிவிட்டது . 
துறைமுகத்தில் நின்ற பிரிட்டீஷ் கப்பல்களை காப்பாற்றுவதற்காக 
அவற்றை இந்தியாவுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார்கள் . எனவே , சில 
கப்பல்கள் இந்தியாவுக்கு விரைவிலேயே கிளம்பிச் செல்ல இருக்கின் 
றன என்று ஆதித்தனாருக்கு தூதர் தகவல் சொன்னார் . 

அப்பொழுது ஆதித்தனாருக்கு உடல் நலம் இல்லை காய்ச்சல் 
அடித்துக் கொண்டிருந்தது . துறைமுகப் பட்டினத்துக்கு செல்ல 
எவ்வித வண்டி வசதியும் கிடையாது ; நடந்தேதான் செல்ல வேண்டும் 
காய்ச்சலையும் பொருட்படுத்தாமல் , சட்டையப்பரிடம் விடை பெற்றுக் 
கொண்டு ஆதித்தனார் புறப்பட்டு விட்டார் . அங்கே மண்ணெண்ணெய்க 
கம்பெனி ஒன்றில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஆங்கிலேய இளைஞர் 
ஒருவரும் அவருடன் சேர்ந்து கொண்டால் 


சரக்கு ரெயிலில் 

எதற்கும் ரெயில் நிலையத்துக்கு சென்று பார்ப்போம் என்று இரு 
வரும் முதலில் ஜாவா ரெயில் நிலையத்துக்கு வந்தார்கள் . ஜப்பானியர் 
குண்டு வீச்சினால் ரெயில் போக்குவரத்து சீர்குலைந்திருந்தது . 
என்றைக்காவது ரெயில் புறப்படும் . என்றைக்கு என்பதை 
அன்றைக்கே சொல்லமுடியாது " என்று தெரிவித்துவிட்டார்கள் 

ரெயிலுக்காகக் காத்திருந்தால் , கப்பல் போய் விடுமே , நடகன் 
வேண்டியது தான் என்று இருவரும் நடக்க ஆரம்பித்தபொழுது 


15 


சரக்குகளை ஏற்றிக் கொண்டு அதே துறைமுகப்பட்டினத்துக்கு ஒரு 
சரக்கு ( குட்ஸ் ) ரெயில் கிளம்பிக் கொண்டு இருப்பதைப் பார்தி 
நார்கள் . இந்த ரெயிலிலே தொத்திக் கொள்ள வேண்டியது தான் 
என்று இருவரும் ஓடிச்சென்று , ஓடிக் கொண்டிருந்த ரெயிலிலே ஏறி , 
சரக்குகளின் மீது அமர்ந்து கொண்டார்கள் ! 

நடுவழியில் இவர்கள் இருவரையும் ரெயில் ஒட்டி பார்த்து விட 
டார் . அந்த இடத்திலேயே இருவரையும் இறக்கி விட்டுவிட்டார் 
கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல ஆகிவிட்டது ! 

" இனி என்ன செய்வது ? என்று ஆதித்தனாரிடம் ஆங்கிலேய 
இளைஞர் கேட்டார் . 

இந்த ரெயிலை விட்டுவிட்டால் , நிச்சயமாகக் கப்பலைப் பிடிக்க 
முடியாது . ஆகவே , "கொஞ்சம் பொறு " என்று ஆதித்தனார் 
சொன்னார் . 

குட்ஸ் ரெயில் மீண்டும் புறப்பட்டுச் சென்றது . ரெயில் ஓட்டி 
சிறிது தூரம் வரை இருவரையும் திரும்பித் திரும்பி பார்த்துக் 
கொண்டே சென்றார் . இருவரும் இறக்கிவிடப்பட்ட இடத்திலேயே 
நின்று கொண்டிருந்தார்கள் . 

ரெயில் சற்று தூரம் சென்றது . 

உடனே ஆதித்தனார் " வா " என்று அந்த இளைஞனையும் இழுதி 
துக் கொண்டு , ரெயில் பாதையிலேயே வேகமாக 

ஓடி வந்தால் 
ரெயிலையும் பிடித்து , இருவரும் மீண்டும் ஏறிக் கொண்டார்கள் !! 
பட்டினி 

ரெயில் சூரபாயா துறைமுகப்பட்டினத்தை அடைந்ததும் , ரெயில் 
ஓட்டிக்குத் தெரியாமலே இருவரும் இறங்கிக் கொண்டார்கள் நேரே 
துறைமுகத்துக்கு ஓட்டமும் நடையுமாகச் சென்றார்கள் . அங்கே 
போனால் , “ கப்பல்கள் புறப்பட இன்னும் இரண்டு நாள் ஆகும் " என்று 
சொல்லிவிட்டார்கள் . 

இருவர் கையிலுமே ஒரு செப்புக்காசுகூடக் கிடையாது . அங்கு 
சேட்டையப்பர் யாருமில்லை . தங்குவதற்கு இடம் தரக்கூட மறுத்தார் 


16 


சன் . சாப்பிடுவதற்கு ஒன்றுமே கிடைக்காமல் இருவரும் இரண்டு 
நாட்கள் பட்டினி கிடந்தார்கள் . பகலில் துறைமுகத்திலேயே சுற்றிக் 
கொண்டு இருந்தார்கள் . இரவில் ஜப்பானிய விமானங்கள் வந்து 
குண்டு வீசின . அந்த ஊரில் குண்டு வீச்சில் இருந்து பாதுகாத்துக் 
கொள்ள குழிகள் வெட்டப்படவில்லை . ஆகவே , இருவரும் இரண்டு 
பள்ளத்துக்குள் படுத்துக் கொண்டு இரவைக் கழித்தார்கள் . 

மூன்றாம் நாள் கப்பல்கள் புறப்படத் தயாராயின் இருவரும் துறை 
முகத்துக்கு வந்தார்கள் . 

துறைமுகத்தில் போர்க்கப்பல்கள் சில . பிரயாணிகள் ஏறும் கப்பல் 
கள் சிறிதும் பெரிதுமாகப் பல . யானைக்கூட்டம் போல எல்லாம் 
திரளாக நின்றிருந்தன . 

அதோ , நங்கூரம் பாய்ச்சி நிற்கிறதே , பெரிய கப்பல் , அது தால் 
பத்திரமாக போய்ச் சேரும் . அதில் ஏறிக் கொள்வோம் ” என்றான் 
வெள்ளைக்கார இளைஞன் . " ஆம் , அதுவே சரி ! " என்றார் , ஆதித்தனார் 

இருவரும் பெரிய கப்பலிலே ஏறச் சென்றார்கள் . கப்பலின் ஏணி 
வில் ஏறும்போது ஆதித்தனாரின் கால் சருக்கென்று 

வழுகியது . 
ஏறும் பொழுதே தடையாக இருக்கிறதே என்று தயங்கினார் . 
" நான் இந்தக்கப்பலில் வரவில்லை . வேறு கப்பலில் வருகிறேன் ” என்று 
வெள்ளைக்கார இளைஞனிடம் சொன்னார் . " சரி . ஆனால் , நான் இந்த 
கப்பலிலே போகிறேன் " என்று அந்த இளைஞன் கூறினான் . 


ஆதித்தனார் அந்தக்கப்பலை விட்டு இறங்கி , வேறு எந்தக் கப்பலில் 
றுவது என்று சிந்தனை செய்து கொண்டு நின்றார் . அப்பொழுது ஒரு 
சிறிய கப்பலுக்கு மேலே ஒரு கருடன் வட்டமிட்டுக் கொண்டு இருந் 
தது . அந்தச் சிறிய கப்பலிலேயே ஆதித்தனார் ஏறிக் கொண்டார் . 

அந்தக் கப்பலின் மாலுமிகளில் பெரும்பாலோர் சீனர்கள் . ( கீழ்த் 
திசைக் கடல்களில் ஓடும் கப்பல்களில் மாலுமிகளும் எடுபிடிக் கலி 
யாட்களும் பெரும்பாலும் சீனர்களாக இருந்தார்கள் . ) கப்பல் புறப் 
பட வேண்டிய நேரத்தில் " வழிநெடுக ஜப்பான் விமானங்கள் குண்டு 
வீசிக்கொண்டு இருப்பதால் , கப்பலை ஓட்டமுடியாது என்று அவர் 


17 


கள் சொல்லிவிட்டார்கள் . கப்பல் தலைவர் எவ்வளவோ சொல்லியும் 
அவர்கள் மறுத்துவிட்டார்கள் . இறுதியில் கப்பல் தலைவர் தனது 
துப்பாக்கியை எடுத்து , " கப்பலை ஓட்டுகிறீர்களா ? கட்டுக் கொல்லட் 
டுமா ? " என்று மிரட்டினார் . 

சிலரை 

கட்டும் கொன்றார் . 
அதன்பின் தான் அவர்கள் கப்பலை செலுத்த ஒப்புக் கொண்டார்கள் . 
இலங்கையை அடைந்தார் 

கப்பல்கள் இலங்கையை நோக்கிப் புறப்பட்டன. 

காட்டு யானைகள் கூட்டமாகப் போகும் பொழுது குட்டிகளும் 
பெண் : யானைகளும் நடுவில் நடந்துவர , கொம்பன் யானைகள் முன்னும் 
பின்னும் இடமும் புறமும் அணிவகுத்து செல்லும் . 

அது போல , 
சிறிதும் பெரிதுமான பிரயாணிக் கப்பல்களுக்கு முன்னும் பின்னும் 
இடமும் வலமுமாக நாலாபக்கமும் போர்க் கப்பல்கள் புடை சூழ்ந்து 
வர , கப்பல்கள் சென்று கொண்டிருந்தன. 


எவ்வித ஆபத்தும் இல்லாமல் மூன்று நாட்கள் ஓடின , நாலாம் 
நாள் காலையில் 

முன்னோடியாகச் சென்று கொண்டிருந்த போர்க் 
கப்பலின் தலைவர் ஒரு கட்டளை பிறப்பித்தார் : 

" ஜப்பானிய வேட்டை விமானங்கள் நம்மை நோக்கி வந்து 
கொண்டிருக்கின்றன . இனி நாம் கூட்டமாகச் செல்வது ஆபத்து . 
கூட்டமாகப் போனால் ஒரு தாக்குதலுக்கு பல கப்பல்கள் பலியாகும் . 
ஆகையால் , கப்பல்கள் பலதிசையாகச் சிதறி , வழிகண்ட இடமெல்லாம் 
சுற்றித்திரிந்து , இலங்கைக்கு வந்து மீண்டும் ஒன்று கூட வேண்டும் 
இலங்கையில் சந்திப்போம் . வணக்கம் " 

இந்தக் கட்டளை கிடைத்ததும், கல் விழுந்த காக்கா கூட்டம் 
போல , கப்பல்கள் ஒன்றை ஒன்று பிரிந்து சென்றன . 

சிறிய கப்பலின் மேல் தளத்தில் ஓட்டுச்சுவர் கைப்பிடியை பிடித் 
துக் கொண்டு சாய்ந்து நின்றார் , ஆதித்தனார் . 

பெரிய கப்பலின் வராந்தாவில் கூட்டமாக நின்று கொண்டிருந்த 
பிரயாணிகளை இடித்துத் தள்ளிக் கொண்டு முன்னணிக்கு ஊடுருவி 


18 


வந்து , ஆதித்தனாரை நோக்கிக் கைக்குட்டையை வீசினான் , வெள்ளம் 
கார இளைஞன் . 

டாட்டா ! 


கண் மறையும் மட்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து நின்றணி 
கண்ணுக்கு எட்டியவரை கைக்குட்டை வீச்சை பார்த்துக் கொண்பே 
நின்றார் , ஆதித்தனார் . வெளிக் கண்களில் இருந்து இந்த கைக்குட்டை 
வீச்சு மறைந்தாலும் , அவருடைய மனக்கண்ணில் இருந்து இன்றளவும் 
இது மறைந்திருக்க முடியாது . இன்று நினைத்துக் கொண்டாலும் , 
அவர் கண் கலங்கிவிடுவது உண்டு 

ஆதித்தனார் வந்த சிறிய கப்பல் ஆஸ்திரேலியா அருகேவரை 
சென்று சுற்றி , 29 நாள் பயணத்துக்குப் பின் இலங்கையை தன்னர் 
தனியே வந்து அடைந்தது . இந்த 29 நாளில் அவர் பட்ட துன்பத்தை 
சொல்லிமுடியாது . 29 நாட்களும் உண்ணாவிரதம் இருக்க நேரிட்டது . 
முதல் 25 நாட்கள் பகலில் ஒருவேளை மட்டும் அவித்த உருளைக்கிழங்கு 
கொடுத்து வந்தார்கள் . கடைசி நான்கு நாட்கள் முழுக்க முழுக்கப் 
பட்டினி கிடக்க வேண்டியதாகிவிட்டது . 

ஏப்ரல் 2 - ம் நாள் ஆதித்தனார் இலங்கையை அடைந்தார் . 
கப்பலை விட்டுக் கரையில் இறங்கியதுமே , தன்னுடன் வழித்துணையாக 
வந்த அந்த வெள்ளைக்கார இளைஞன் வந்து சேர்ந்தாரா என்றுதான் 
விசாரித்தார் . வழியிலேயே ஜப்பான் குண்டுக்கு அக்கப்பல் பலியாகி 
விட்டது என்பதையும் , அந்த இளைஞனும் மாண்டுவிட்டார் . என்பதை 
பூம் அறிந்து கண்ணீர் விட்டார் . 

இலங்கையில் ரெயில் ஏறி , ஏப்ரல் 4 - ம் நாள் தாயகத்தை 
அடைந்தார் . 


2. நாம் தமிழர் 


உடல் மண்ணுக்கு ! 

தமிழுக்கு ! " 
என்று முதல் முழக்கம் செய்தவர் , ஆதித்தனார் . இதையே தனது 
வாழ்க்கையின் நோக்கமாகவுங் கொண்டார் . 

" தமிழ்ப் பேரரசு மீண்டும் தழைக்க வேண்டும் இமயத்திலே 
பொறிக்கப்பட்ட தமிழ்க்கொடி மீண்டும் பறக்க வேண்டும் - தமிழர் 
கப்பல் உலகை வலம் வரவேண்டும் - தமிழோசை உலகெங்கும் ஒலிக்க 
வேண்டும் செந்தமிழ் செழித்த பொற்காலமாம் நற்காலம் மீண்டும் 
தோன்ற வேண்டும் என்பதே ஆதித்தனார் கண்ட கனவு 

இந்த நோக்கம் ஈடேற வேண்டுமானால் , தமிழகத்திலும் 
இலங்கையிலே , மலேயாவிலே , சிங்கப்பூரிலே , ஆப்பிரிக்காவிலே 
பிஜித்தீவிலே, மோரீஸ் நாட்டிலே , மேற்கு இந்தியத் தீவுகளிலே , 
இன்னும் 

உலகின் எட்டுத் திக்கிலும் சிதறிக் 
கும் தமிழர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று கருதினார் 
இதற்காகவேதான் " நாம் தமிழர் " என்ற இயக்கத்தைத் தொடர் 
தினூர் , 

வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரங்கொள் கூட்டம் 
அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற் ( று ) உடலினால் பலராய்க்காண் 
மார் ” என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய கருத்தைப் பரப்பி 
உடலினால் பலராய் இருக்கும் உண்மைத் தமிழரை உள்ளத்தால் ஒன்று 
படுத்துவதே " நாம் தமிழர் " இயக்கம் . 

" தமிழர் ஓர் இனம் என்பதை நாம் மறந்ததால் அறுநூறு ஆண்டு 


ச 


நாம்தமிழர்"இயக்கக்கூட்டத்தில்பாவேந்தர்பாரதிதாசனும்,ஆதித்ததைம்(1950 


21 


என்று 


களுக்கு முன் மாற்றானுக்கு அடிமையானோம் , கடந்த ஆறு நூற்றாண்டு 
களாக நம் அடிமைத்தளை அறுபடவில்லை . ஆந்திரர்களுக்கும் , பின் 
உருதுக்காரர்களுக்கும் , பின் ஆங்கிலேயர்களுக்கும் , இன்று இந்திக் 
காரனுக்கும் அடிபணிந்து கிடக்க நேரிட்டிருக்கிறது ." 
ஆதித்தனாரே கூறியிருக்கிறார் . ( தாயின் மேல் ஆணை நூலின் 
முன்னுரை .) 
படித்த போதே 

மூட்டையில் இருந்து கொட்டப்பட்ட நெல்லிக்காய் போல 
நாலா திசையிலும் சிதறிக்கிடக்கும் தமிழர்கள் , ஒன்றுபட வேண் 
டும் ; ஒன்றுபட்டாலே உண்டு வாழ்வு : ஒற்றுமை குலைந்ததாலேயே 
உண்டானது தமிழர்க்குத் தாழ்வு என்பதை , லண்டனில் படித்துக் 
கொண்டிருந்த பொழுதே ஆதித்தனார் உணர்ந்தார் . 

அங்கே அவருடன் மோரீஸ் தீவைச் சேர்ந்த ஒருவரும் படித்துக் 
கொண்டிருந்தார் . ஒருநாள் இருவரும் சந்தித்துக் கொண்டபொழுது , 
ஆதித்தனாரை தமிழரென அறிந்து கொண்ட அவர், தமிழிலேயே 
பேசினார் . அதைப் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆதித்தனார் , " நீங்கள் 
தமிழரா ? ” என்று வியப்புடன் கேட்டார் . 

“ ஆமாம் . நான் தமிழன்தான் . மோரீஸ் தீவில் தமிழர்கள் தான் 
பெரும்பான்மையாக வாழுகிறார்கள் . ஆனால் , கரும்புத் தோட்டங் 
களிலே கூலிகளாகவும் , அடிமைகளாகவும் இருக்கிறார்கள் " என்று 
மோரீஸ் தீவுக்காரர் கூறினார் . 

ஆண்ட இனம் அடிமையாக வாழ்வதா ? சிதைந்து போனதால் 
அல்லவா சீர் இழந்தோம் ? ஒன்று பட்டால்தானே மீண்டும் உயர்வு 
அடைய முடியும் ? நாம் தமிழர் " என்ற இன உணர்ச்சி ஒவ்வொரு 
தமிழருக்கும் ஏற்பட்டால் அல்லவா ஒன்று சேர் முடியும் ? என்று 
அன்றே எண்ணிவிட்டார் , ஆதித்தனார் , 
மகாபாரதம் 

ஒருமொழி -ஒருநாடு என்ற கருத்தை அப்பொழுதே ஆதித்த 
னார் வற்புறுத்தி வந்தார் . 


G 


22 


1962 - ல் அசாம் மாநில கவர்னராக இருந்த விஷ்ணுசகாய , இங்கி 
லாந்தில் ஆதித்தனாருடன் படித்தவர் . இளைஞர்களாக இருவரும் ஒன்றா 
கப் படித்துக் கொண்டிருந்த அந்தக் காலத்திலேயே ஒருநாள் , ஆதித்த 
வாரிடம் , " ஒருமொழி -ஒருநாடு என்கிறீர்களே , பாரதம் ஒரே நாடு 
இல்லையா ? " என்று சகாய் கேட்டார் . 

" பாரதமா ? மகாபாரதம் என்ற கதை படித்திருக்கிறேனே 
தவிர , பாரதம் என்று ஒரு நாட்டுக்கு பெயர் இருப்பதாக நான் 
கேள்விப்பட்டது கூட இல்லை " என்றார் , ஆதித்தனார் . 


கதந்திரத் தமிழ்நாடு 


சிங்கப்பூரில் தொழில் நடத்திக் கொண்டிருந்த காலத்திலும் 
இதே எண்ணம் அவர் உளத்தில் வளர்ந்து வேரூன்றியது . சிங்கப்பூரில் 
நடந்த பல தமிழர் கூட்டங்களிலும் தமிழர் ஒன்றுபட வேண்டிய 
தேவையையும் , தமிழ்ப் பேரரசு தழைக்க வேண்டிய காரணத்தையும் 
விளக்கிக் கூறி வந்தார் . 
சிராங் கூன் சாலையில் 

நடந்த 
அத்தகைய கூட்டங்களில் ஒன்று . இக்கூட்டத்தில் 
கலந்து கொண்ட வே.வாசுதேவன் , பின்னால் தமிழகத்துக்குத் திரும்பி , 
தஞ்சை மாவட்டம் சொரக்குடி ஊராட்சி மன்றத் தலைவராக இருந் 
தார் . அவர் 8-7-1958 -ல் " நாம் தமிழர் ” இயக்கத் தலைமை நிலையத் 
திற்கு எழுதிய ஒரு கடிதம் இங்கு குறிப்பிடத்தக்கது : 

“ மன்னார்குடி மாநாட்டுக்கு வந்திருந்தேன் , நானும் , தங்களு 
டையவும் தந்தை பெரியார் அவர்களுடையவும் கருத்து நிறைந்த 
சொற்பொழிவுகளைக் கேட்டேன் ........... 
1940 க்குப்பின்தான் சுதந்திரத் தமிழ்நாடு 

எனத் தாங்கள் கூறத் 
தொடங்கியதாகத் தந்தை பெரியார் அவர்கள் கூறினார்கள் . இல்லை ! 
இல்லை ! நான் சிங்கப்பூரில் 1936 லிருந்து 1942 வரையில் இருக்கும் 
பொழுது , சிங்கப்பூர் சிராங்கூன் சாலையில் கோ . சாரங்கபாணி 
அவர்கள் தலைமையில் நூறு பேர்கள் 

நூறு பேர்கள் கொண்ட பொதுக்கூட்டம் 
இன்றில் சி . பா . ஆதித்தனார் அவர்கள் தனித் தமிழ்நாடு 


அமைய வேண்டும் எனக் கூறியது எனக்குத் தெரியும் என்று 
கூறிவிட மாநாட்டு மேடைக்கு வரத் துடித்தேன் . நணபாகள் தடுத்து 
விட்டார்கள் . 

தனித் தமிழ்நாடு " என்ற பித்து 1937 லேயோ தங்களுக்கு 
உண்டுயா 


1937 லேயே தனித்தமிழ்நாடு என்ற “ பித்து " ஆதித்தனாருக்கு 
உண்டு என்று தெரிவித்த வே. வாசுதேவன் , தஞ்சை மாவட்ட 
திராவிடக்கழகக் கமிட்டி உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது . 

1939 - ல் ஒருமுறை சிங்கப்பூரில் இருந்து ஆதித்தனர் தமிழகத் 
துக்கு வந்தார் . " தமிழ்நாடு தமிழருக்கே " என்று ஈ . வெ . ரா . 
பெரியார் முழக்கமிட்டுக் கொண்டு இருந்த காலம் , அது . கப்பலை 
விட்டு இறங்கியதும் , நேரே அவரைக் காணத்தான் 

சென்றார் . 
ஆதித்தனார் . திருக்கழுக்குன்றத்தில் நடந்த மாநாட்டிலே பெரியார் 
இருந்தார் . அங்கு சென்று பெரியாரைப் பார்த்து , தவித் தமிழ் 
நாடு பற்றிய கருத்துக்களை பரிமாறிக் கொண்டார் . 
காந்தியைப் போல 

சிங்கப்பூரில் இருந்து தங்கத் தமிழகத்துக்கு திரும்பியது மே 
தனித் தமிழ்நாடு பெற தன்னை முழு நேர முதல் தொண்ட னாக்கிக் 
கொண்டார் , ஆதித்தனார் . சொந்த வாழ்க்கை போதும் , இனி பிறந்த 
மண்ணுக்கு நம்மால் இயன்றதைச் செய்வோம் என்று இர்மானித்தார் . 
பெருவருமானம் கொடுத்துக் கொண்டிருந்த பாரிஸ்டர் தொழிலை 
முட்டைகட்டி வைத்தார் . 

இந்த வகையில் , இந்தியாவுக்கு விடுதலை தேடித்தந்த மகாத்மா 
காந்தியுடன் ஆதித்தனாரை ஒப்பிடலாம் . காந்தியும் லண்டனுக்கு 
சென்று படித்தவர் : பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் . கடல் கடந்து 
சென்று தென் ஆப்பிரிக்காவிலே வழக்கறிஞர் தொழில் நடத்தியவர் : 
இந்தியாவுக்குத் திரும்பியதும் , தொழிலுக்கு சொந்த வாழ்க்கைக்கு 
முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு , முழுக்க முழுக்கத் தன்னை விடு 
(தலை இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்டவர் . 


24 


தனித் தமிழ்நாடு என்ற எண்ணங் கொண்டவர்களை ஒன்றுக 
அணைக்கவும் , இக்கொள்கையை நாடெல்லாம் பரப்பவும் ஓர் அமைப் 
புத் தேவை என்று ஆதித்தனார் கருதினார் . இதற்காக 1942 - ம் ஆண்டி 
லேயே " நாம் தமிழர் ” இயக்கத்தைத் தொடங்கினார் . 

இதன் முதல் மாநாடு சென்னையில் உள்ள செயிண்டு மேரிஸ் 
மண்டபத்தில் நடந்தது . இம்மாநாட்டுக்கு செந்தமிழ் சிங்கம் 
நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமை தாங்கியது குறிப்பிடத் 
தக்கது . பெண்கள் விடுதலைக்குப் பெரும் பணியாற்றி வந்த டாக்டர் 
எஸ். தர்மாம்பாள் , மேடைக்கு வந்து , தனித் தமிழ்நாட்டுக்காக பெண் 
களின் பெரும்படையைத் திரட்டித்தரத் தயார் என்று உணர்ச்சி 
பொங்க அறிவித்தார் . 
வெள்ளையனே வெளியேறு ! 

நாம் தமிழர் " இயக்கம் தொடங்கப்பட்ட அதே 1942- ம் 
ஆண்டில்தான் " வெள்ளையனே வெளியேறு " என்ற பெரும் போராட் 
டத்தை காந்தியார் தொடங்கினார் . இந்தியாவின் விடுதலை முயற்சிக்கு , 
தனித் தமிழ்நாடு முயற்சி முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாதே 
என்ற எண்ணத்தினால் , " நாம் தமிழர் ” இயக்கம் செயல்படுவதை 
ஆதித்தனார் நிறுத்திவைத்தார். இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத் 
தில் பங்கெடுத்துக் கொண்டார் . 

“ சுதந்திரத் தமிழ்நாடு என்ற கோரிக்கையை இன்றைக்குப் 
பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறினேன். ஆனால் , வெள்ளைக் 
காரரிடம் இருந்து விடுதலை பெறுவதற்கு விரோதமாக தமிழ் 
நாட்டு விடுதலை முயற்சி 

முயற்சி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் 
அப்பொழுது இந்த முயற்சி நிறுத்தப்பட்டது . 

( 26-7-58 அன்று நெல்லையில் நடந்த 

கூட்டத்தில் ஆதித்தனார் . ), 
நேதாஜி அமைத்த இந்திய தேசியப்படையினருக்கு ( ஐ.என்.ஏ. ) 
தவி செய்ய 

ந்தியாவில் " இந்திய தேசியப்படை மீட்புக்குழு 
அமைக்கப்பட்டது . அதன் செயலாளராக ஆதித்தனார் இருந்தார் . 
1945 - ல் மலாயாவுக்கு சென்று , வீரத்தளபதி லெட்சுமியை சந்தித்தார் . 


(686) பயen பpைoleமராடமாமாநeps 


26 


இந்திய தேசியப்படையினருக்கு அன்புக் காணிக்கையாக தனது தங்க 
மோதிரத்தை ஆதித்தனாரிடம் கொடுத்தனுப்பினார் . லெட்சுமி ! 


சுதந்திரப்போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது , 
ஆதித்தனாரும் இப்படையைச் சேர்ந்தவர் என்று நினைத்து , அவர் 
ட்டைவிட்டு வெளியே வரக்கூடாது என்று கன்னிங்காம் என்ற 
வெள்ளைக்கார போலீஸ் அதிகாரி தடை விகித்தார் . ஆதித்தனார் 
தடையை மீறினார் . ஆகவே கைது செய்யப்பட்டு , காவலில் வைக்கப் 
பட்டார் . 


" நாம்- தமிழர் 

1947 ஆகஸ்டு 15 - ல் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது . 
அதன்பின் பத்தாண்டுகள் ஆகியும் தமிழர்களுக்கு உண்மையான 
ரிமைகள் கிடைப்பதாக இல்லை . அதற்குப் பதில் டெல்லி ஆதிக்கமும் , 
இந்தி ஏகாதியத்தியமும் தமிழகத்தில் தங்கள் தளைகளை இறுக்கிக் 
கொண்டு வந்தன . தமிழ்நாடு ஒன்று சேர்வதற்கு மாறாக , துண்டுபட்டு , 
பாண்டிச்சேரி தனியே , தேவிகுளம் பீர்மேடு கேரளாவுக்கு , திருப்பதி 
ஆந்திராவுக்கு என்று சிதைத்து கொண்டு வந்தது . 

பார்த்தார் . ஆதித்தனர் . இனிப் பொறுத்து பயனில்லை என்பதைக் 
கண்டு கொண்டார் . தமிழர்கள் உரிமைக்குரல் எழுப்பினால் தவிர, 
தமிழகத்துக்கு சுதந்திரம் கிடைக்காது என்பதை உணர்ந்தார் . ஆகவே , 
11942 - ல் நிறுத்திவைத்த தனித் தமிழ்நாடு இயக்கத்தை 1958 - ல் மீண் 
டும் தொடங்கினார் . “ நாம் தமிழர் " இயக்கம் செயல்படத் தொடங்கி 


இதன் அமைப்புக் கூட்டம் 1958 பிப்ரவரி 9 - ம் நாள் சென்னையில் 
நடந்தது . " தனித் தமிழ்நாடு ” என்ற நோக்கத்தில் விருப்பமுள்ள 
வர்கள் எல்லாம் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று 
ஆதித்தனார் அழைப்பு விடுத்தார் . " தமிழ் மக்களின் அரசியல் , 
பொருளாதாரம் . மொழி , எல்லை ஆகியவற்றைப் பார்க்கும் பொழுது , 
தமிழ்நாடு சுதந்திர நாடாக இயங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக் 


27 


கிறது ” என்று அழைப்பில் குறிப்பிட்டு இருந்தாா 

தமிழ்நாடு முழுவதும் இருந்து நூற்றுக்கு மேற்பட்ட தமிழார்வ 
முள்ள பிரதிநிதிகள் இந்த அழைப்பை ஏற்று சென்னையில் கூடினார் 
கள் . பாவேந்தர் பாரதிதாசன் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் . 

சுதந்திரத் தமிழ்நாடு வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர் 
கள் ஒன்றுகூடி " நாம் தமிழர் " இயக்கத்தைத் தொடர்ந்து நடத்து 

என்று கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது . 41 பேர்களைக் 
கொண்ட அமைப்புக் குழுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது . ஆதித்தனாவர 
தலைவராகத் தேர்ந்தெடுத்தார்கள் . 

" தமிழர்களின் உரிமையைக் காப்பதிலும் , இந்தித் திணிப்பை 
எதிர்ப்பதிலும் திராவிட முன்னேற்றக்கழகத்தின் முன்னணிப் படை 
பாக நாம் தமிழர் இயக்கம் செயல்பட்டுவரும் ” என்று அந்தக் கூட் 
டத்தில் ஆதித்தனார் அறிவித்தார் . 

தாயின் மேல் ஆணை ! தந்தை மேல் ஆணை ! தமிழக மேல் 
ஆணை ! தூய என் தமிழ் மேல் ஆணையிட்டே நான் தோழரே உரைக் 
கின்றேன் . நாயினும் கீழாய்ச் செந்தமிழ் நாட்டார் நலிவதை நான் 
கண்டே . ஓயுதல் இன்றி அவர் நலம் எண்ணி உழைத்திட நான் 
தவறேன் . ஆன என் தமிழர் ஆட்சியை நிறுவ அல்லல்கள்வரின் ஏற் 
பேன் . ஊனுடல் கேட்பினும் செந்தமிழ் நாட்டுக்கு உவப்புடன் 
நான் சேர்ப்பேன் " என்ற பாரதிதாசனின் பாடலுடன் அமைப்புக் 
கூட்டம் முடிந்தது 


தான் ஒரு சேவல் 

சுதந்திரத் தமிழ்நாடு என்ற கோரிக்கை இந்தியாவெங்கும் 
பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது . " தியுடன் விளையாட்டுப் 
போல முடியும் ” என்று " இந்து " ( The Hindu ) பத்திரிகை தலையங்கம் 
எழுதியது . " தமிழ் நாட்டில் உள்ள துரோகிகள் பகிரங்கமாக 
செய்கிறார்கள் . சுதந்திரத் தமிழ்நாடு என்று 

என்று கேட்பது , இந்திய 
அரசின் பாதுகாப்புக்கு ஆபத்து விளைவிப்பது ஆகும் இந்த சதிக் 
கூட்டத்தை 

உடனே சிறையில் அடைத்து அவர்களின் பைத்தியக் 


28 


காரத்தனத்தை அடக்க வேண்டும் ” என்று பம்பாயில் இருந்து வெளி 
வரும் புகழ் பெற்ற “ பிளிட்ஸ் " என்ற பத்திரிகை சிறிப்பாய்ந்தது ! 
தமிழ் நாட்டிலேயே பல முன்னணி காங்கிரஸ் 

தலைவர்களும் 
அமைச்சர்களும் " சுதந்திரத் தமிழ்நாடு " கோரிக்கையை எதிர்த்தார். 
கள் , தமிழ்நாடு தனித்து வாழ முடியுமா ? குண்டுசட்டிக்குள் குதிரை 
ஓட்டுவது போல ஆகாதா ? காவிரி ஆறு என்ன ஆவது ? என்றெல் 
லாம் அவர்கள் கேட்டார்கள் . 

அவர்களுக்கு ஆதித்தனார் ஆணித்தரமாக பதிலளித்தார் . " தமிழ் 
நாட்டை விட குறைந்த மக்கள் தொகை கொண்ட 75 நாடுகள் தனிக் 
கொடியுடன் தனிப் படையுடன் சுத்த சுதந்திரத்துடன் வாழ்கின்றன . 
உலக நாடுகள் சபையிலும் உறுப்பினர்களாக இருக்கின்றன . தேயிலைக் 
கோப்பைக்குள்ளேயே குதிரை ஓட்டும் பொழுது , குண்டு சட்டிக்குள் 
குதிரை ஓட்ட முடியாதா ! என்று விளக்கம் கூறினார் . 

" தமிழ்நாடு 600 ஆண்டுகள் வாழ்வதும் அடுத்த 600 ஆண்டுகள் 
தாழ்வதும் , அதன்பின் மீள்வதுமாக வந்திருக்கிறது .இது தமிழகத்தின் 
காலவட்டம் . அதன்படி , அடிமை நீங்கி , தமிழர்கள் மீளவேண்டிய - 
ஆளும் சுதந்திரத்துடன் வாழ வேண்டிய பொற்காலம் பிறக்க வேண் 
டிய நேரம் வந்துவிட்டது . பொழுது விடியப் போகிறது என்பதைத் 
தெரிவிக்கும் சேவல்தான் இந்த நாம் தமிழர் இயக்கம் " என்று 
ஆதித்தனார் தெளிவுபடுத்தினார் . 
தமிழப் பேரரசு 

தனித் தமிழ்நாடு ஏன் தேவை என்பதை விளக்கியும் , அதற்கு 
ஏற்பட்ட எதிர்ப்புகளுக்குப் பதில் அளித்தும் " தமிழ்ப் பேரரசு " என்ற 
எழுதி வெளியிட்டார் . 

மொழிக்கு ஒரு நாடு " 
என்பதே உலக நீதி என்பதை இதில் தெளிவாக எடுத்துக் காட்டியிருக் 
கிறார் . பட்டி தொட்டியெங்கும் சென்று தனித் தமிழ்நாடு 
கொள்கையையும் , தமிழர் வாழ்ந்த கதையையும் , தனித் தமிழ்நாடு 
இல்லாத 

காரணத்தால் அடிமையாகத் தாழ்ந்து அனுபவிக்கும் 
வதையையும் , சுதந்திரம் பெறவேண்டிய அவசியத்தையும் எடுத்துச் 
சொன்னார் . 


மாலை 


29 


உலகாள 


“ பூட்டிய இரும்புக் கூட்டின் கதவு திறக்கப்பட்டது ! 
சிறுத்தையே வெளியில் வா ! 
எலி என உன்னை இகழ்ந்தவர்கள் நடுங்கிப் 
புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில் 
சிங்க இளைஞனே திருப்பு முகம் ! திற விழி ! 
இங்குன் நாட்டுக்கு இழிகழுதை ஆட்சியா ? 
தமிழுக்கு விலங்கிட்டுத் தாயகம் பற்றி 
நமக்குள உரிமை தமக்கென்பார் எனில் , 
வழி வழி வந்த உன் மறத்தனம் எங்கே ? 

மொழிப்பற்றெங்கே ? விழிப்புற்றெழுக ! 
என்று ஊர் தோறும் போர்ப்பரணி பாடினார் ! 

உனது தாய் மிக உயிர்வாதையடைகிறாள் ; உதவா 
தினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா! " என்று தட்டி எழுப்பினார் . 

கொலைவாளின எடடா மிகு கொடியோர் செயல் அறவே 
குகைவாழ் ஒருபுலியே உயர் குணம் மேவிய தமிழா ! " என்று கொட்டி 
முழக்கினார் . 
மாணவர் ஆதரவு 

தனித் தமிழ்நாடு என்ற கொள்கை காட்டுத்தி போல 
மக்களிடையே பரவியது . குறிப்பாக மாணவர்களையும் , இளைஞர்களை 
யும் கவர்ந்தது . ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது 
போல , தமிழ் நாட்டிலேயே பெரிய கல்லூரியான திருச்சி ஜோசப் 
கல்லூரியில் நடந்த ஒரு வாக்கெடுப்பே இதற்கு சிறந்த சான்றாகும் . 

திருச்சி ஜோசப் கல்லூரி மாணவர் இடையே " சுதந்திரத் தமிழ் 
நாடு வேண்டுமா ? வேண்டாமா ? " என்பது பற்றி பேச்சுப் போட்டி 
நடந்தது . தமிழ்ப் பேராசிரியர் ஐயன்பெருமாள் கோனார் இதற்குத் 
"தலைமை தாங்கினார் . போட்டி முடிவில் மாணவர் இடையே வாக் 
கெடுப்பு நடந்தது . அதன் முடிவு : 

சுதந்திரத் தமிழ்நாடு தேவை : - 163 வாக்கு . 
தேவையில்லை : - 152 வாக்கு . 


36 


இதே ஜோசப் கல்லூரியில்தான் உதிக்கனார் படித்தவர். என்பது 
குறிப்பிடத்தக்கது 


பதந்திரத்துக்கு தற்கொலை ! 


டெல்லி ஆதிக்கத்துக்கு அடிமைப்பட்ட தமழ நாட்டில் வாழ் 
திரும்பாமல், வட ஆர்க்காடு 
மாவட்டத்தில் உள்ள கலவை என்ற 
ரொமத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் என்ற இளைஞர் , ஆதித்தனாருக்கு 
ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு , ரெயில் முன் விழுந்து , இந்த உலகத் 
இல் இருந்தே விடுதலை பெற்றுக் கொண்டார் . 

“ டெல்லியின் பிடியில் இருந்து விடுபட்டு , சுதந்திரத் தமிழ்நாடு 
பிரிந்து வாழ வேண்டும் . இதுவே என் கடைசி ஆசை " 
ஆதித்தனாருக்கு எழுதி வைத்திருந்த கடிதத்தில் கமலக்கண்ணன் 
குறிப்பிட்டிருந்தார் . 


என்று 


தனித் தமிழ்நாடு என்ற கொள்கை பட்டிதொட்டிகளிலும் 
விரைந்து பரவியது என்பதற்கு மட்டுமல்ல ; இளைஞர்களின் உள்ளத் 
தில் ஆழமாக அந்த எண்ணம் வேரூன்றியது ஏன்பகற்கும் கமலகி 
கண்ணன் ஓர் எடுத்துக்காட்டாவாக் 


பெரியார் பாராட்டு 


எதேசியவாதிகள் ன்பவர்கள் எல்லாம் சொந்த 
நாட்டின் சுதந்திரத்தைப்பற்றி நினைக்காமல் , வயிறு வளர்ப் 
பதையே குறிக்கோளாகக் கொண்டிருந்தார்கள் . நாம் தமிழர் , தமது 
தாடு தமிழ்நாடு , தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று 
தைரியமாகச் சொன்னவர் ஆதித்தனாரும் அவருடைய கட்சியும்தான் . 
என்று ஈ . வெ . ரா . பெரியாரே பாராட்டினார் 


அவ 


தனித் தமிழ்நாடு ஏன் வேண்டும் என்பதை 
" தினத்தந்தி ” யில் ஆதித்தனார் தலையங்கங்கள் எழுதினார் . 
நற்றி தி . மு . கழகத்தின் அதிகாரப்பூர்வமான நாளிதமான 
C - 1-58 இதழில் கீழ்க்கண்டவாறு எழுதியது : 


31 


தோழர் ஆதித்தன் அவர்கள் மிக நல்ல தருணத்தில் இந்தக் 
கருத்தைத் தமது இதழ் மூலம் தமிழகத்துக்குத் தந்துள்ளார் . 


தினத்தந்தி யில் இது போன்ற கருத்து வருவது கண்டு 
எவரேனும் வியப்படைவார்களானால் , அவர்களுக்கு ஒன்று கூற 
விரும்புகிறோம் . தோழர் ஆதித்தன் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு 
மூன்பே கடல் கடந்த நாட்டில் இருந்து கன்னித்தமிழகம் வந்தபோது 
நாம் தமிழர் இயக்கம் தொடங்கியவர் . 


இப்போது அவர் இதழ் தரும் தலையங்கம் , நமக்குப் புதிய உற் 
சாகத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது . " 


3. தமிழ் எழுச்சி 


தமிழ்மொழி , தமிழ்நாடு , தமிழ்மக்கள் என்றெல்லாம் சொல்லு 
இறோமே , எப்படி , எதை ஆதாரமாகக் கொண்டு ? 

" தமிழ் " தான் அதற்கு ஆதாரம் . 

தமிழ் என்பதில் இருந்தே தமிழ்மொழி , தமிழ்நாடு , தமிழ் 
மக்கள் என்பவையெல்லாம் பிறக்கின்றன . தமிழைப் பேசுகிறவர்கள் , 
தமிழர்கள் . தமிழ் வழங்கும் இடம் , தமிழ்நாடு . " தமிழ் என்ற எண் 
ணம் இருந்தால் தான் , நாம் தமிழர் , நமது மொழி தமிழ்மொழி , நமது 
நாடு தமிழ்நாடு என்ற நினைப்பு மக்களுக்கு ஏற்படும் . 

ஆகவே , தமிழ் ! தமிழ் ! தமிழ் ! " என்ற வெறியை விருப்பத்தை 
மக்களிடையே பரப்ப -- நிரப்ப ஆதித்தனார் தீவிர முயற்சி எடுத்துக் 
கொண்டார் . அவரது பேச்சிலும் மூச்சிலும் தமிழே இழையோடி 


மொழிப்பற்று 

ஐரிஷ் நாட்டின் விடுதலைப் போராட்ட வீரன் , " டிவேலரா . " 
மொழிப்பற்று இருந்தால்தான் மக்களுக்கு இனப்பற்று நாட்டுப் 
பற்று ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்ட இவர், கிரிபெத் என்ற 
அறிஞரையும் தன்னுடன் சேர்த்துக் கொண்டு , முதலில் மக்களிடம் 
மொழிப்பற்று ஏற்பட வழி செய்தார் . 
இதே வழியைத்தான் ஆதித்தனாரும் பின்பற்றினார் . நாம் தமிழர் " 

பெயர் சூட்டியதுகூட டிவேலராவைப் பின்பற்றித்தான் !] 
ஐரிஷ் நாட்டின் விடுதலை இயக்கத்துக்கு " சின்பின் " என்று " டிவேலரா 

வைத்திருந்தார். இதற்கு " நாம்- ஐரிஷ் மக்கள் 
We Irish ) என்று அவர்கள் மொழியில் பொருள் , 


என்று 


33 


தமிழ் என்னும் உணர்வு வளரும் நாளே தமிழர் ஆட்சி மலருகி 
நாள் என்று புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனாரும் கூறுகிறாரே ! தமிழ் 
என்னும் உணர்வினைச் சேரடா எங்கும் , தமிழரின் ஆட்சியே உன் 
கெல்லாம் தங்கும் என்பது அவர் வாக்கு . தமிழரின் உரிமைக்கு 
தமிழே ஆணிவேர் ( தமிழ் எங்கள் உரிமைச் செம்பயிருக்கு வேர் " 
என்பதும் கவிஞரின் கருத்து . 

எனவே , இயன்ற எல்லா வழிகளிலும் " தமிழ் " என்ற எண்ணத்தை 
ஆதித்தனார் பரப்பினார் . தமிழ் மக்கள் தங்கள் தலைப்பு எழுத்துக்கள் 
தமிழிலேயே எழுத வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததுடன் , 
தானே " எஸ் . பி . " என்று இருந்த தலைப்பு எழுத்துக்களை " சி . பா . 
என்று மாற்றி வழிகாட்டினார் . 

அவர் தொடங்கிய முதல் பத்திரிகைக்கு " தமிழன்" என்றுதான் 


தமிழ்க்கொடி 
நாம் தமிழர் " இயக்கத் தலைமை 

நிலையத்திற்கு 

தமிழன் 
இல்லம் " என்று பெயர் சூட்டினார் . 

இயக்க வார இதழ் , " தமிழ்க் கொடி " 
F இயக்க வெளியீடுகளை அச்சிட்டு வெளியிட்டது , " தமிழ்த்தால் 
பதிப்பகம் , 


" நாம் தமிழர் ” இயக்கத்தின் துணை அமைப்புகளுக்கு " இனம் 
தமிழர் மன்றம் ” என்றும் " மகளிர் தமிழ் மன்றம் " என்றும் பெயரிடம் 
பட்டன . 

தனித் தமிழ்நாடு கோரிக்கையை வற்புறுத்தி எழுதிய நூல் 
" தமிழப் பேரரசு . " 

தமிழ் எழுச்சிமிக்க பாரதிதாசனாரின் பாடல்களைத் திரட்டி 
" தாயின் மேல் ஆணை " என்ற பெயரில் சிறு நூலாக வெளியிட்டார் . , 


அ -2 


34 


தமிழக வணிகர்களைத் திரட்டி தமிழக வணிகர் சபை ( தமிழ் 
சேம்பர் ஆப் காமர்ஸ் ) அமைக்க முன்னணியில் தின்றவர் ஆதித்தனார் 
தான் . 


காவடி , கரகம் போன்ற தமிழர் களியாட்டங்களுக்குப் புத்துயிர் 
அளித்தார் . அவற்றுக்கு " தமிழர் கலையாட்டம் ” என்று பெயர் சூட்டி 
நாடெங்கும் நடத்தினார் . 


சடுகுடு 


சடுகுடு ஆட்டத்திற்கு தமிழர் விளையாட்டு ” என்று பெயர் 
ஈவத்தார் . ஊரெங்கும் சடுகுடு போட்டிகள் நடத்தி , தமிழ் இளைஞர் 
களையும் , பெண்களையும் நல்ல உடல் கட்டு உள்ளவர்களாகச் செய்தார் . 
தாம்பரத்தில் சடுகுடு ஆட்டத்தை தொடங்கி வைத்த பொழுது , 
ஆதித்தனாரே சடுகுடு ஆடினார் ! 


தமிழ் உழவர்களுக்கு 

உறு துணையாகக் கோழிப்பண்ணைகள் 
அமைத்துக் கொடுத்தார் . அவற்றுக்கு " தமிழன் கோழிப்பண்ணை " 
என்று பெயர் சூட்டினார் . 


“ விடுதலை இயக்கத்துக்கும் கோழிப்பண்ணைக்கும் என்ன 
தொடர்பு ? " என்று சிலர் கேலி பேசினார்கள் . “ கோழி முட்டையைக் 
கொண்டே டெல்லிக்காரனை அடித்து விரட்டுவோம் " என்று சிரித்துச் 
கொண்டே பதில் சொன்னார் , ஆதித்தனார் , 


தமிழ் நாட்டிலேயே 

கிடைக்கும் மரக் கூழ்களைக் கொண்டு 
கையினால் தயாரிக்கப்படும் காகிதத்துக்கு தமிழின் தாள் " என்று 
பெயர் வைத்தார் . 


நாம் தமிழர் தொண்டர்கள் நீலநிற சட்டை அணிந்து கொள்ள 
வேண்டும் என்பது இயக்க விதி . இச்சட்டையும் தமிழன் துணி " யினால் 
தைக்கப்பட வேண்டும் என்றார் , ஆதித்தனார் . ஈரோட்டில் இதற்காக 
தமிழின் அணி தொழிற்சாலையை தொடக்கி வைத்தார் . " தமிழ் 
நாட்டுப் பஞ்சு - தமிழ் நாட்டில் செய்த எந்திரம் - தமிழ் நாட்டு 


35 


நெசவாளியின் உழைப்பு ஆகியவற்றில் உருவானதுதான் தமிழன் 
துணி " என்று கூறினார் . 
தமிழன் கால்வாய் 

சேதுக்கால்வாய் வெட்டப்பட்டு, தூத்துக்குடி துறைமுகம் 
விரிவு படுத்தப்பட்டால் , தமிழ் நாட்டின் சூயஸ் ஆக சேதுக்கால் 
வாய் விளங்கும் என்பதை உணர்ந்த ஆதித்தனார் . அக்கால்வாய்க்கு 
" தமிழன் கால்வாய் " என்று பெயர் சூட்டினார் . 

தான் கலந்து கொண்ட இயக்கக் கூட்டங்களை " நாம் தமிழர் 
நாம் தமிழர் நாம் தமிழர் நாமே " என்ற பாட்டுடன் தொடங்கினார் , 
அவரே இயற்றிய இப்பாடலை , பொதுக்கூட்டங்களில் அவரே பாடி 
யதுடன் , கூட்டங்களுக்கு வந்த மக்களையும் பாட வைத்தார் . இதோ 
அப்பாடல் : 

நாம் தமிழர் நாம் தமிழர் 
நாம் தமிழர் நாமே 
நாம் தமிழர் நாமே 
நாம் தமிழர் நாம் தமிழர் 
நாம் தமிழர் நாமே ! 

வீரமுடன் வாளேந்தி 
வாழ்ந்தவர்கள் நாமே 
வையமெல்லாம் ஒரு கொடிக் கீழ் 

ஆண்டவர்கள் நாமே ( நாம் ) 
சுதந்திரத்தின் ஒளியை விசும் 
தமிழ்க் கொடியை ஏற்றி 
தலைவணங்கும் நாம் தமிழர் 

நாம் தமிழர் நாமே ! 
தமிழ் வெல்க 

இப்படி பல துறைகளிலும் தமிழ் முழக்கம் செய்து , தமிழக 
என்ற எண்ணத்தை தமிழ்மக்களின் உள்ளங்களில் பாய்ச்சி வந்த 
தித்தனாரைக் காண , ஒருநாள் , நடிகர் , நரசிம்மபாரதி வந்து 
1 -Tir 

a 


( நாம் ) 


PN 


Aiyea 


ரஷியாவில் இருந்து திரும்பய ஆதித்தனாரை வரவேற்க 
சென்னை விமான நிலையத்துக்கு கலைவாணர் என் . எஸ் , 
கிருஷ்ணன் வந்திருந்தார். கலவாணர் அணிந்திருப்பது 
ஆதித்தனார் கொடுத்த ரஷியத் தொப்பி , ( 1953 ) 


37 


தமிழ் வாழ்க ! தமிழ் வாழ்க ! " என்ன கவிக்கொண்டே வந்த 
அவரை , தமிழ் வெல்க ! தமிழ் வெல்க என்று முழக்கமிட்டுக் 
கொண்டே ஆதித்தனார் கட்டித்தழுவி வரவேற்றார் . 

" தமிழ் வாழும் ! இந்த உலகம் உள்ள அளவும் தமிழ் வாழத்தான் 
செய்யும் . அது என்றுமுள்ள தென் தமிழ் , காலத்தாலும் அழிக்க முடி 
யாத கன்னித்தமிழ் . ஆனால் , தமிழ் வாழ்ந்தால் மட்டும் போதாது . 
தமிழ் வெல்ல வேண்டும் ! தமிழ் ஆளவேண்டும் ! ஆகவே , தமிழ் 
வெல்க " என்றே முழங்க வேண்டும் . இதுதான் தமிழ்ப் பெரியார் 
திரு.வி.க.வின் கருத்தும் ஆகும் " என்று ஆதித்தனார் கூறினார் . 

தமிழ் என்று தோள் தட்டி ஆடு ! - நல்ல தமிழ் வெல்க வெல்க 
என்றே தினம் பாடு ! என்று தானே பாரதிதாசனும் பாடினர் ! 
தமிழ்நாடு 

“ சென்னை மாநிலம் ” என்ற பெயரை மாற்றி " தமிழ்நாடு " என்று 
பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசடைனில் முதல் முதல் 
கோரிக்கை எழுப்பியவரும் ஆதித்தனார் தான் ! 
" தமிழ்நாடு " 

பெயர் வைக்கக் கோரி தமிழ்நாடு முழு 
வதும் 15 ஆயிரம் கையெழுத்துகளை சேகரித்து , அப்பொழுது தமிழக 
முதலமைச்சராக இருந்த காமராசரிடம் 4-1-60 - ல் ஆதித்தனார் 
கொடுத்தார் . 
ஆதித்தனாரையே அவைத்தலைவராகக் 

கொண்டுதான் 
கோரிக்கை சட்டசபையில் நிறைவேற வேண்டும் என்பது தமிழ்த் 
தாயின் தாளாத ஆசை போலும் ! அவர் வாயிலாகவே தனது நீண்ட 
நெடுநாள் கனவை தமிழன்னை நிறைவேற்றிக் கொண்டாள், 


என்று 


4. முதல் சுதந்திரப் போர் ! 


தனித் தமிழ்நாடு பெறுவதற்காக , இந்திய தேசப்படத்தை 
பகிரங்கமாக எரித்து போராட்டம் நடத்துவது என்று ஆதித்தனாரும் , 
திராவிடக் கழகத் தலைவர் ஈ . வெ . ரா . பெரியாரும் சேர்ந்து முடிவு 
செய்தார்கள் . 


இருவருக்கும் இடையில் எத்தனையோ கொள்கைகளில் எவ் 
வளவோ மாறுபாடு வேறுபாடுகள் இருந்த போதிலும் , " தனித் 
தமிழ்நாடு " என்ற நோக்கத்தில் இருவரும் ஒன்றுபட்டு இருந் 
தார்கள் . " திராவிடநாடு " கேட்டு வந்த பெரியார் , அப்பொழுது அக் 
கொள்கையைக் கைவிட்டு, " சுதந்திரத் தமிழ்நாடு " என்ற கொள்கை 
யைப் பிரசாரம் செய்து வந்தார் . இந்தக் கொள்கை இருவரையும் 
ஒன்றாக இணைத்தது . 


எனக்கும் ஈ.வெ.ரா. பெரியாருக்கும் வேறு கொள்கைகளில் 
மாறுபாடுகள் இருக்கலாம் . ஆனால் , தனித் தமிழ்நாடு என்ற 
கொள்கையில் 

நாங்கள் இருவரும் ஒரே கருத்துடையவர்களே . 
ஆகவே , தனித் தமிழ்நாடு பெற இருவரும் ஒன்றுபட்டு போராடு 
கிறோம் ” என்று இதுபற்றி ஆதித்தனார் கூறியிருக்கிறார் . 


- பெரியாரும் , " ஆதித்தனாரிடம் வேடம் போட்டு எனக்கு ஒன்றும் 
ஆகவேண்டியது இல்லை . என்னிடம் வேடம் போட்டு அவருக்கும் 
ஒன்றும் ஆகவேண்டியது இல்லை. சுதந்திரத் தமிழ்நாடு பெற 
ஆதித்தனார் மார்தட்டிக்கொண்டு ஓடிவருகிறார் . அவர் கோழை 
அல்ல ; சுத்த வீரர் . அதனால் தான் 


வீரர். அதனால்தான் சுதந்திரத் தமிழ்நாடு பெறும் 


39 


முயற்சியில் இருவரும் ஒன்றுபட்டுப் போராடுகிறோம் ” என்று தொ 
வித்தார் . 


சுதந்திரத் தமிழ்நாடு மாநாடு 

போராட்ட திட்டத்தை வகுப்பதற்காக 6-7-1958 - ல் மன்னூர் 
குடியில் சுதந்திரத்தமிழ்நாடு மாநாடு நடைபெற்றது . " சுதந்திரத் தமிழ் 
நாடு " என்ற கோரிக்கைக்காக ஒரு மாநாடு நடந்தது , தமிழ்நாட்டின் 
சரித்திரத்திலேயே இது தான் முதல் முறையாகும் . மாநாட்டுக்கு 
ஆதித்தனார் தலைமைதாங்கினார் . பெரியார் தொடங்கிவைத்தார் . 
அதிசய மனிதர் ஜி . டி . நாயுடுவும் மாநாட்டில் கலந்து கொண்டார் . 

மாநாட்டுக்குத் தலைமைதாங்கும்படி ஆதித்தனாரை வழி 
மொழிந்து பெரியார் பேசும் பொழுது , “ சுதந்திரத் தமிழ்நாடு 
என்னும் பாதையில் நான் ஆதித்தனாருடன் சேர்ந்தே செல்லுகிறேன் . 
தமிழ் நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்னும் கிளர்ச்சியில் அவருக்கு 
இருக்கிற ஆர்வமும் ஊக்கமும் நம்மையெல்லாம் பின்னுக்கு தள்ளும் 
படி செய்து விட்டது 

தமிழக சுதந்திரத்துக்காக நடை 
பெறும் 

இம்மாநாட்டுக்கு தலைமைவகிக்க ஆதித்தனாரைத் தவிர 
வேறு யாரும் கிடைப்பது அரிது ” என்று கூறினார் . 


எனலாம் . 


பட எரிப்புப் போர் 


சுதந்திரத் தமிழ்நாடு அடையவும் , தமிழ் மக்களின் ஒன்றுபட்ட 
குறிக்கோள் “ சுதந்திரத் தமிழ்நாடு " தான் என்பதை பிற மக்களும் 
பிற நாடுகளும் அறிந்து கொள்ளச் செய்யவும் இந்திய தேசப்படத்தை 
( தமிழ்நாடு நீங்கலாக ) எரித்து , போராட்டம் நடத்துவது என்று 
அந்த மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேறியது . ஆதித்தனாரும் , பெரி 
யாரும் கலந்து போராட்ட நாளை முடிவு செய்து அறிவிப்பது என்றும் 
"தீர்மானிக்கப்பட்டது . 

தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும், மாநாட்டுக்கு வந்திருந்தவர் 
கன , 

நோக்கி தமிழ்நாடு நீங்கிய தேசப்படத்தை . 
ஆதித்தனார் குரல் கொடுத்தார் . " எரிப்போம் ! எரிப்போம் ! " என்று 


என்ன 


கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் முழக்கமிட்டார்கள் . 

இந்த முழக்கம் டெல்லிவரை கேட்டது ! அப்பொழுது டெல்லி 
பிலே உள்நாட்டு அமைச்சராக இருந்த பண்டித பந்த், " தேசம் 
படத்தை எரிப்பது என்று மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 
என் கவனத்திற்கு வந்தது . இந்தப் போராட்டத்தை அரசாங்கம் மிக 
வும் உன்னிப்பாகக் கவனித்து வருகிறது . இந்தப் போராட்டத்தைச் 
டுக்க எல்லா ஏற்பாடுகளையும் அரசாங்கம் எடுத்துக் கொள்ளும் 
என்று டெல்லி சட்டசபையில் தெரிவித்தார் . 
எரிக்கலாமா ? 


போராட்டத் திட்டம் அறிவிக்கப்பட்டது மே தமிழ் மக்களிடம் 
நல்ல வரவேற்பு கிடைத்தது . இந்திய தேசப்படத்தை எரிக்கலாமா ? 
எரித்தால் சுதந்திரம் கிடைக்குமா ? என்று தேசியவாதிகள் எதிர்க் 
கவும் செய்தார்கள் . 

10-8-59 - ல் சென்னையில் நடந்த மாநில தனித் தமிழ்நாடு 
மாநாட்டுக்கு தலைமைதாங்கிய ஆதித்தனார் , அவர்களுக்கு பதிலளித் 
தார் . " நெருப்பைக் கொளுத்தி உப்பைக் காய்ச்சியும் , வெள்ளைக்காரன் 
துணிகளை வீதியிலே போட்டு தீ வைத்துக் 

தீ வைத்துக் கொளுத்தியும் தான் 
இந்தியாவுக்குக் காந்தியார் சுதந்திரம் வாங்கிக் கொடுத்ததை அவர் 
கள் மறந்துவிட்டார்கள் போலும் " என்று நினைவுபடுத்தினார் . 
போராட்டத்தைப் பெரிய அளவில் 

நடத்துவதற்காக 
ஆதித்தனாரும் பெரியாரும் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து , 
போராட்டத்தின் நோக்கங்களை விளக்கினார்கள் . வீட்டுக்கு ஒரு வீரன் 
போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் , 
விடுத்தார்கள். சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு . தீப் 
பெட்டிகளும் , தீப்பந்தங்களும் பரிசு கொடுத்து தலைவர்களை உற்சாகப் 
படுத்தினார்கள். 
ரத்தக் கையெழுத்து 

சேலத்தை அடுத்த வேலநத்தம் பொதுக்கூட்டத்தில் ஆதித்தனார் 
பசிக் கொண்டிருந்த பொழுது , வெங்கடாசலம் என்ற 12 வயது 


HI 


மகனார்குடியில்நடந்தசுதந்திரத்தமிழ்நாடுமாநாட்டில்பெரியாரும்,ஆதித்தனாரும்,(1958) 


42 


றுவன் , நான் போராட்டம் கலந்து கொள்ளத் தயார் ! என்று 
இரத்தக் கையெழுத்து போட்டுக் கொடுத்தான் ! நாமக்கல்லை அடுத்த 
சேந்தமங்கலத்தில் நடந்த கூட்டத்தில் மருளையம்பாளையம் தா . தங்க 
வேலு என்ற இளைஞரும் , சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் 
இரா . சுப்பிரமணியம் என்ற இளை ஞ ரூம் இதே 

Guras 
இரத்தக் கையெழுத்திட்டு சுதந்திரப் போராட்டத்தில் கலந்து 
கொள்ள சூளுரைத்தார்கள் . 

இந்த அளவுக்கு சுதந்திரதாகம் 
போராட்ட வேகம் நாடெங்கும் வளர்ந்து வந்தது . 

புரட்சிக்கவிஞர் பாரதிதாசன் அப்பொழுது " குயில் " என்ற பத் 
திரிகையை நடத்திக் கொண்டிருந்தார் . " தமிழா ஏறு ! தமிழ் மகளே 
ஏறு !! " என்ற தலைப்பில் இப்போராட்டம் பற்றி அவர் உணர்ச்சி 
சிக்க சொல்லோவியம் ஒன்றை வரைந்தார் . அது , இது 
“ தமிழ் நாடு நம் தாய்நாடு ! 

நமதாக்க வேண்டும் ! 
ஏறு ! தமிழா ஏறு ! 
ஏறு தமிழ் மகளே ஏறு ! 


ஒரு தமிழன் என்பதை மறவாதே ! வடவரின் ! ஆட்சியை 
ஒழிக்க , இந்தியை விலக்க , தமிழகத்தை விடுவிக்க ஏறு ! எடு 
தீப்பந்தத்தை 


பெரியாரை வாழ்த்து ! ஆதித்தனாரை வாழ்த்து ! ஏறு 


வெல்க பட எரிப்புப் போர் ! " 


போட்ட நாள் 


15-5-60 - ல் திருச்சியில் ஆதித்தனாரும் பெரியாரும் சந்தித்துப் 
பேசினார்கள் . போராட்டத்துக்கு நாள் குறித்தார்கள் . ஜூன் 5 - ந் 
தேதி போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார்கள் . அன்று 
மாலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் தீப்பந்தங்களுடன் ஊர்வலம் 
வந்து , பொதுக்கூட்டத்தில் 

பகிரங்கமாக 

தேசப்படத்தை எரிக்க 
வேண்டும் என்று தெரிவித்தார்கள் . 


சென்னை நகரில் பெரியாரும் ஆதித்தனாரும் போராட்டத்தை 
முன்னின்று நடத்துவது என்றும் தீர்மானம் ஆயிற்று . 

போராட்டத்துக்காக இலட்சக்கணக்கான தேசப்படங்கள் அ 
சிடப்பட்டன. அப்படங்களை எடுத்துக் கொண்டு ஆதித்தனாரும் 
பெரியாரும் ஜூன் 1 - ந் தேதி " போராட்ட யாத்திரை ” தொடங்கினார் 
கள் . தூத்துக்குடியில் இருந்து ஒரே ரெயிலில் புறப்பட்டு , வழி நெடுக 
தொண்டர்களுக்கு படங்களைக் கொடுத்துக் கொண்டே , 3 - ந் தேதி 
சென்னைக்கு வந்து சேர்ந்தார்கள் . 

ஜூன் 2 - ந் தேதி தமிழக ( காங்கிரஸ் ) அமைச்சரவைக் கூட்டம் 
நடந்தது . போராட்டம் பற்றி ஆலோசிக்கப்பட்டது . போராட்டத் 
தைத் தடுக்க எல்லா நடவடிக்கையும் எடுத்துக் கொள்வது என்று 
தீர்மானிக்கப்பட்டது . 


4 - ந் தேதி மாலையில் சென்னை கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் 
ஆதித்தனாரும் , பெரியாரும் பேசுவதாக இருந்தது . ஆனால் , இந்தக் 
கூட்டத்துக்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை . 


சனிக்கிழமை இரவே தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் - ஊர் 
வலங்கள் நடத்தத் தடை விதிக்கப்பட்டது . பாண்டிச்சேரியிலும் 
தடை பிறப்பிக்கப்பட்டது . ஆனால் , தடையை மீறி போராட்டம் 
நடத்த இரு தலைவர்களும் முடிவு செய்தார்கள் . 
போலீஸ் வேட்டை 


ஞாயிற்றுக்கிழமை மாலையில் தான் போராட்டம் . ஆனால் , சனிக் 
கிழமை இரவே போலீசார் தொண்டர்களை 

வேட்டையாடத் 
தொடங்கிவிட்டார்கள் . ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆதித்தனாரும் , 
பெரியாரும் கைது செய்யப்பட்டார்கள் . 

ஆதித்தனாரை கைது செய்ய முதலில் அவரது வீட்டுக்கு போலி 
சார் சென்றார்கள் . அங்கே இல்லை என்றதும் , நாம் - தமிழர் இயக்க 
தலைமை நிலையமான " தமிழன் இல்ல ” த்துக்கு வந்தார்கள் . போலீ 
சாரைக் கண்டதும் , " வாருங்கள் ! வாருங்கள் ! " என்று சிரித்துக் 


பட எரிப்புப் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆதித்தனார் , 
போலிஸ் லாரியில் ஏற்றப்படுகிறார் . ( 1960 ) . 


45 


கொண்டே வரவேற்ர் . காலை 10-30 மணிக்கு ஆதித்தனாரை கைது 
செய்து , சென்னை மத்திய சிறையிலே கொண்டுபோய் அடைத்தார்கள் . 

மீரான்சாகிப் தெருவில் உள்ள பெரியாரின் வீட்டிலே அவரை 
காலை 10-45 மணிக்கு கைது செய்தார்கள் . 


தடையை மீறி 


, 


தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் , 

தடையை மீறி மாலை 
யில் கடற்கரையில் போராட்டம் நடக்கவே செய்தது . பல நூற்றுக் 
கணக்கான பேர்கள் படத்தை எரித்தார்கள் . " தனித் தமிழ்நாடு 
அடைந்தே தீருவோம் ! பெரியார் வாழ்க ! ஆதித்தனார் வாழ்க ! " 
என்று 

முழக்கமிட்டார்கள் . குதிரைப்படை போலீசார் பாய்ந்து 
பாய்ந்து படங்களைப் பறித்தார்கள் . தொண்டர்கள் தேசப்படங்களை 
பலூன்களில் கட்டி , தீ வைத்து பறக்கவிட்டார்கள் ! 

இந்தப் போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 4000 பேர் 
கைது செய்யப்பட்டார்கள் . கூட்டங் கூட்டமாக குடும்பம் குடும்ப 
மாகப் பலர் கைது ஆனார்கள் . மேட்டூரில் நங்கைகாதர் மனைவி மக் 
களுடன் சிறை சென்றார் . திருவாரூர் சிந்தனை சோமசுந்தரம் தன் 
மனைவி தங்கம்மாளுடன் சிறை புகுந்தார் . சிதம்பரத்தில் வி . கே. 
சாமித்துரை மனைவி , 3 குழந்தைகளுடன் கைது செய்யப்பட்டார் . 

பம்பாயில் வாழ்ந்த தமிழர்களும் இப்போராட்டத்தில் கலந்து 
கொண்டார்கள் . அவர்கள் தேசப்படத்தை எரித்து , அந்த சாம்பலை 
பிரதமர் நேருவுக்கு அனுப்பி வைத்தார்கள் . 

தமிழ்நாட்டின் விடுதலைக்காக நடந்த முதல் சுதந்திரப் போராபி 
டம் , இது ! தனித் தமிழ்நாடு போராட்டத்தின் முதல் மைல் கல்வை 
இவ்வாமுக ஆதித்தனார் ஊன்றினார் . 


5. இந்தி எதிர்ப்புப் போர் 


எ 


ண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் " என்றார் , அவ்வையார் . 
எனவே , எழுத்தை - மொழியை இழந்தவர்கள் விழியை இழந்தவர். 
கள் போலத்தான் . 


ஆதித்தனாரின் தனித் தமிழ்நாடு கோரிக்கைக்கு மொழியே 
அடிப்படை . " ஒரு மொழி ஒரு நாடு என்ற முறையில்தான் உலக 
நாடுகள் அமைந்திருக்கின்றன - அமையமுடியும் ” என்பதை அவர் எத் 
தனையோ இடங்களில் எடுத்துக்காட்டியிருக்கிறார் . ஆகவே , தனித் 
தமிழ்நாடு பெற தமிழ்மொழி சுதந்திரமாக இருக்க வேண்டியது . 
முதன்மையாகும் . செந்தமிழ் சிதைந்தால் , நாம் தமிழர் என்ற நினைவும் 
நலியும் . ஆகவே , மொழியைக் காப்பதில் ஆதித்தனார் முன்னணியில் 
இருந்தார் . 


1 ஒரு நூற்றாண்டுகால ஆங்கிலேயர் ஆட்சியில் அங்கு இங்கு எனாத 
படி எங்கும் ஆங்கில மொழியே வேரூன்றியது . இப்பொழுது 
இந்தி ( யர் ) ஆட்சி ! இவ்வாட்சியில் , ஆங்கில மொழியை ஆணிவேரோடு 
கிள்ளி எறிந்துவிட்டு, அங்கே இந்தியைக் கொலுவேற்ற முயற்சி நடக் 
கிறது . தமிழைப் பொறுத்தவரை , கரையான் புற்றெடுக்க கருநாகம் 
புகுந்த கதைதான் . 


என்று 


இந்தித்திணிப்புக்கு இன்பத்தமிழர்கள் எந்நாளுமே எதிர்ப்புத் 
தெரிவித்து வருகிறார்கள் . " இந்தித்திணிப்பா , எங்கே ? " 
தேசியவாதிகள் அதை மறைக்கப் பார்க்கிறார்கள் " ஒரு காசு நாணயம் 
ஒன்றைக் கையிலே 

எடுத்துப் பாருங்கள் , அதிலே இந்தியிருக்கும் " 


என்று அவர்களுக்கு பதிலளித்தார் , ஆதித்தனார் . இந்தித்திணிப்பை 
இவ்வளவு எளிய முறையில் எடுத்துக் காட்டினார் . 
இந்தித் திணிப்பு 

1965 - ம் ஆண்டில் இருந்து இந்தியே இந்தியாவின் ஆட்சிமொழி 
என்று இந்திய அரசியல் சட்டத்தில் கூறப்பட்டு இருந்தது . இந்தியை 
ஆட்சிமொழி ஆக்குவதற்கான ஆயத்த வேலைகளில் இப்பொழுதே 
( 1960 லேயே ) இறங்கும்படி 1960 ஏப்ரலில் அப்பொழுது குடியரத் 
தலைவராக இருந்த இராசேந்திரபிரசாத் கட்டளையிட்டார் . 

இந்தி பேசாதவர்கள் விரும்பும் வரை இந்தியை ஆட்சிமொழி 
யாக்க மாட்டோம் " என்று பிரதமர் நேரு கொடுத்த உறுதிமொழிக்கு 
எதிராக இந்த உத்திரவு இருந்தது . 

அதே ஆண்டு ஆகஸ்டு 6 - ம் நாள் முதல் 16 - ம் நாள் வரை 
இராசேந்திரபிரசாத் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்யத் திட்ட 
மிட்டு இருந்தார் . 


கறுப்புக் கொடி 


நேரு என்னதான் உறுதிமொழி கொடுத்தாலும் , தமிழ்நாட்டில் 
இந்தி திணிக்கப்படுவதை ஆதித்தனார் கண்கூடாகக் கண்டார் . ஒரு 
பக்கம் இந்தியைத் திணிக்கமாட்டோம் என்று உறுதிமொழி 
கொடுத்துக் கொண்டு , இன்னொரு பக்கம் , வாழைப்பழத்தில் ஊசி 
குத்துவது போல , இந்தி திணிக்கப்பட்டுக் கொண்டே 

கொண்டே வருவதை 
உணர்ந்தார் . " இந்தித் திணிப்பு இல்லை என்முல் , நாணயத்தில் இந்தி 
இருக்கலாமா ? அஞ்சல் தலையில் இந்தி இருக்கலாமா ?. ரெயில் நிலை 
யத்தில் இருக்கலாமா ? இங்கேயெல்லாம் இந்தி ஒழிய வில்லையே! 
என்று வேதனைப்பட்டார் . 

எனவே , தமிழ் மக்களின் இந்தி எதிர்ப்பு உணர்ச்சியை எப்படியும் 
குடியரசுத் தலைவருக்குக் காட்டுவது என்று தீர்மானித்தார் . " நாம் 
தமிழர் " தலைமை செயற்குழுவை அவசரமாகக் கூட்டினார் . தமிழரி 
களின் இந்தி எதிர்ப்பு உணர்ச்சியைக் காட்டும் அடையாளமாக 


48 


ஆகஸ்டு 13 - ம் நாள் சென்னையில் இராசேந்திரபிரசாத்துக்கு கறுப்புக் 
கொடி காட்டுவது என்று செயற்குழு முடிவு செய்தது . 

அப்பொழுது தான் பட எரிப்புப் போராட்டம் நடந்து முடித் 
திருந்தது . பல தொண்டர்கள் சிறையில் இருந்தார்கள் ; மற்றும் பலர் 
மீது வழக்கு நடந்து கொண்டிருந்தது . ஆகவே , ஒரு நூறு பேர்கள் 
மட்டுமே ஆதித்தனார் தலைமையில் இராசேந்திரபிரசாத்துக்குக் கறுப் 
புக் கொடி காட்டுவது என்றும் செயற்குழு தீர்மானித்தது . 

ஆனால் , சென்னை நகரில் மட்டும் 500 பேர்கள் கறுப்புக் கொடி 
காட்ட முன்வந்து " நாம் தமிழர் " தலைமை நிலையத்தில் தங்கள் 
பெயரைப் பதிவு செய்து கொண்டார்கள் . மதுரை , கோவை , சேலம் , 
மேட்டூர் முதலிய ஊர்களில் இருந்து கறுப்புக் கொடி காட்ட அனு 
மதி கேட்டு தலைமை நிலையத்துக்கு தொண்டர்கள் கடிதம் எழுதினார் 
கள் . ஆனால் , 

எதிர்ப்பைக் காட்டும் அடையாளமாகவே கறுப்புக் 
கொடி காட்டியதால் நூறு பேர் மட்டுமே கறுப்புக் கொடி காட்டி 
னால் போதும் என்று ஆதித்தனார் திட்டவட்டமாகக் கூறிவிட்டார் . 

ஆகஸ்டு 13 - ம் தேதி மாலையில் சென்னை " ராஜாஜி மண்டபத் 
தில் இராசேந்திரபிரசாத்துக்கு தமிழக சட்டசபை உறுப்பினர்கள் 
ஒரு விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் . அவ்விருந்தில் 
கலந்து கொள்ள வரும் பொழுது அவருக்குக் கறுப்புக் கொடி 
காட்டுவது என்று நாம் 

தமிழர் இயக்கம் தீர்மானித்து இருந்தது . 
ரெயில் நிலையத்தில் கைது 

ஆனால் , 10 - ம் தேதியே போலீசார் தொண்டர்களைக் கைது 
செய்யத் தொடங்கிவிட்டார்கள் . 11 - ம் தேதி மாலையில் ஆதித்தனார் 
கைது செய்யப்பட்டார் . மதுரையில் இருந்து சென்னைக்கு 
ரெயில் ஏற வந்தபொழுது , போலீசார் மதுரை ரெயில் நிலையத்தில் 
பதுங்கியிருந்து அவரை கைது செய்தார்கள் . 


வர 


வெளியில் போலீஸ் லாரி தயாராக இருந்தது . புன்னகையுடன் 
வாரியில் ஏறினார் , ஆதித்தனார் . மதுரை மத்திய சிறைச்சாலையை 
நோக்கி லாரி சென்றது . 


EDLIES 


கறுப்புக்கொடிபோராட்டத்தில்கைதுசெய்யப்பட்டஆதித்தனாரைபோலிசார்அழைத்துச் சென்றபோதுஎடுத்தபடம்,(1960) 


IS 


50 


கறுப்புக் கொடி காட்ட வெளியூர்களில் இருந்தும் தொண்டர் 
கள் சென்னைக்கு வந்தார்கள் , ஆனால் , எழும்பூர் , சென்டிரல் ரெயில் 
நிலையங்களில் வந்து அவர்கள் இறங்கியதுமே , அவர்களைப் போலீசார் 
கைது செய்து விட்டார்கள் . மொத்தம் 126 பேர்கள் கைது செய்யப் 
பட்டு , மத்தியச் சிறையிலே காவலில் வைக்கப்பட்டார்கள் . 

மறுநாள் ( 12 - ம் தேதி ) ஆதித்தனார் மதுரை நீதிமன்றத்துக்கு 
அழைத்து வரப்பட்டார் . அவரை 15- ம் கேதிவரை காவலில் வைக் 
கும்படி நீதிபதி கட்டளையிட்டார் . 

" என்னுடன் கறுப்புக் கொடி காட்ட இருந்த தொண்டர்கள் 
சென்னையில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டு இருக்கிறார் 
கள் . என்னையும் சென்னை சிறைக்கு மாற்ற வேண்டும் " என்று 
ஆதித்தனார் கேட்டுக் கொண்டார் . 

ஆனால் , அந்த கோரிக்கை தள்ளுபடி செய்யப்பட்டது . ஆதித்தனார் 
மீண்டும் மதுரை மத்திய சிறைக்கே அழைத்துச் செல்லப்பட்டார் . 


உரிமைப் பிரச்சினை 


- இதற்கு இடையில் ஆதித்தனார் கைது செய்யப்பட்டது பற்றி 
தமிழக சட்டசபையில் 12 - ம் தேதி பி . எஸ் . சின்னத்துரை ஓர் உரிமைப் 
பிரச்சினையைக் கொண்டு வந்தார் . 
F ஆதித்தனார் கைதானது பற்றி மதுரை கலெக்டரிடமிருந்து தனக்கு 
வந்த தந்தியை அவைத்தலைவர் படித்துக் காட்டினார் . " சென்னை நகர 
போலீஸ் கமிஷனரிடம் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது . சென்னை 
மவுண்டுரோட்டில் 13 - ம் தேதி குடியரசுத் தலைவருக்கு ஆதித்தனார் 
கறுப்புக்கொடி காட்டப் போவதாக தகவல் கிடைத்து இருப்பதால் , 
அவ்வாறு செய்யாமல் தடுக்க ஆதித்தனாரை 

கைது செய்ய தீர் 
மானித்து இருக்கிறோம் என்று அந்தக் கடிதத்தில் எழுதப்பட்டு இருந் 
தது " என்றும் அவர் தெரிவித்தார் . 

16 - ம் தேதி பிற்பகல் வரை இராசேந்திர பிரசாத் சென்னை பல் 
தங்கி இருந்தார் . 


51 


16 - ம் தேதி காலையில் ஆதித்தனாரை போலீசார் மீண்டும் நீதி 
மன்றத்துக்கு அழைத்து வந்தார்கள் . 18 - ம் தேதிவரை காவலை நீடிக்க 
வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள் . 


விடுகிறாரே " 


என்று நீதிபதி 


“ ஜனாதிபதிதான் இன்று போய் 
சுட்டிக்காட்டினார் . 


“ இன்று பிற்பகல் 2-45 மணிக்குத்தான் சென்னையில் இருந்து 
டல்லிக்கு ஜனாதிபதி பயணமாகிறார் . இப்பொழுது ( காலையில் ) 
ஆதித்தனாரை விடுதலை செய்தால் , சென்னையில் இருக்கும் இயக்கத் 
தோழர்களுடன் அவர் டெலிபோன் வாயிலாக தொடர்பு கொள்ள 
வாய்ப்பு இருக்கிறது . ஆகவே , அதுவரையிலாவது அவரைக் காவலில் 
வைக்க வேண்டும் ” என்று போலீசார் கேட்டுக் கொண்டார்கள் . 


அதன் பேரில் , பிற்பகல் 3 மணிவரை ஆதித்தனாரின் காவல் நீடிக் 
கப்பட்டது . மூன்று மணிக்குப் பிறகு மீண்டும் நீதிமன்றத்துக்குக் 
கொண்டு வந்தார்கள் . 




இராசேந்திரபிரசாத் சென்னையில் இருந்து டெல்லிக்குக் கிளம்பிச் 
சென்று விட்டார் என்று செய்தி கிடைத்த பின்தான் ஆதித்தனாரை 
விடுதலை செய்தார்கள் !! 


மாணவர் போராட்டம் 


1965 - ம் ஆண்டில் ஜனவரி , பிப்ரவரி மாதங்களில் தமிழக மாண 
வர்கள் இந்தி எதிர்ப்புப் போராட்டம் நடத்திய பொழுது , அவர் 
களுக்கு ஆதித்தனார் முழு ஆதரவு அளித்தார் . மாணவர் தலைவர்கள் 
அடிக்கடி ஆதித்தனாரை சந்தித்து ஆலோசனை பெற்று சென்றார்கள் . 


6.பாட்டாளியின் கூட்டாளி 


சட்டசபை மெம்பர்கள் சட்டை யை மாற்றிக் கொள்வது 
இன்று சர்வசாதாரண நிகழ்ச்சியாக நடக்கிறது . பதவி கிடைக்கிறது , 
என்றால் , எப்படி வேண்டுமானாலும் பல்டி அடிக்கிறார்கள் , 
கொள்கை பிடிக்கவில்லை என்று கூறி , கட்சி மாறுகிறவர்கள் கூட , 
சட்டசபை உறுப்பினர் பதவியை விட்டுவிடுவது இல்லை ; ஒட்டுப்புல் 
போல ஒட்டிக் கொள்ளவே முயற்சி செய்கிறார்கள் . 

ஆனால் , கொள்கைக்காக சட்டசபை உறுப்பினர் பதவியையே 
துறந்தவர் ஒருவர் உண்டு என்றால் , அவர் ஆதித்தனார் தான் ! அதுவும் 
தொழிலாளர்களுக்காக தனது சட்டசபை உறுப்பினர் பதவியை விட்டு 
விலகினார் . 
வரியை எதிர்த்து ராஜினாமா 

1952-53 - ல் தமிழக மேலவையில் ஆதித்தனார் உறுப்பினராக 
இருந்தார் . வெறும் உறுப்பினர் மட்டுமல்ல ; மேலவையில் எதிர்க் 
கட்சி தலைவராகவும் இருந்தார் . 

அப்பொழுது தென் மாவட்டங்களில் பனைமரங்களுக்கு வரி விதிக் 
கப்பட்டு இருந்தது . மதுவிலக்கினால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக் 
கணக்கான பனைமரத் தொழிலாளர்களுக்கு இந்த வரி ஒரு பெரிய 
சமை என்பதை ஆதித்தனார் எடுத்துக்காட்டினார் . பனைமர வரியை 
தீக்கவேண்டும் என்று சட்டமன்றத்திலேயே போராடினார் . ஆனால் , 
அவர் கோரிக்கைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. 
ஆகவே தொழிலாளரைப்பாதிக்கும் புதிய வரிவிதிப்புக்கு எதிர்ப்பு தெரி 


J 


1 


ப 


1955 - ல் , ஆதித்தனாரை போலிசார் கைவிலங்கிட்டு , 
அழைத்து சென்றார்கள் . ( மெயில் பத்திரிகையில் வெளியான 
படம் ) . 


54 


வித்து , சட்டமன்ற உறுப்பினர் பதவியையே ஆதித்தனார் உதறித் 
தன்வினார் . அவர் போராட்டமும் வெற்றிபெற்றது ! மனைமர வரியை 
அரசாங்கம் நீக்கியது . 


விலங்கிடப்பட்ட தலைவர் 

ஆதித்தனாருக்கு எப்பொழுதுமே தொழிலாளர் நலத்தில் நாம் 
உம் உண்டு . நீர் உயர கோன் உயரும் என்றபடி , தொழிலாளர் 
உயர்ந்தால்தான் , தொழில்கள் உயரும் ; தொழில்கள் உயர்ந்தால் தான் 
நாடு உயரும் என்ற நல்ல கொள்கையைக் கொண்டவர் . உடலைக் 
கசக்கி உதிர்த்த வியர்வையின் ஒவ்வொரு துளியிலும் இவ்வுலகு 
உழைப்பவர்க்குரியது என்பதைக் கண்டவர் . அமெரிக்காவில் ஒவ் 
வொரு தொழிலாளியும் சொந்தத்தில் கார் வைத்திருப்பதை 
நேரிலேயே கண்டுவந்தவர் . " நம் நாட்டுத் தொழிலாளர்களும் அந்த 
அளவுக்கு உயரவேண்டும் ” என்று அடிக்கடி சொல்லுவார் . 


வெறும் வாய்ச்சொல் வீரர் அல்லர் , ஆதித்தனார் . தொழிலாளர் 
கோரிக்கைக்காக சிறை சென்றவர் , அவர் . அதுவும் அவர் கைகளிலே 
விலங்கிட்டு , போலீசார் இழுத்து சென்றார்கள் . மாத்தூரில் நடந்த 
உழவர் அறப்போரில் தான் இந்தத் தியாகத்தழும்பை ஏற்றார் . 


செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள விளைநிலம் அனைத்தும் ஒரு 
சில மிராசுதார்கள் கையில் இருந்தது . உழைப்பவர்கள் எல்லாம் 
உழவர்களே . இவர்கள் தங்கள் கூலி பற்றிய கோரிக்கை ஒன்றை 
மிராசுதார்களிடம் கொடுத்தார்கள் . இந்தக் கோரிக்கையின் அடிப் 
கடையில் பெரும்புதூர் வட்ட தாசில்தார் முன்னிலையில் 3-8-55 - ல் 
ஓர் உடன்பாடு ஏற்பட்டது . இக்கூட்டத்தில் உழவர்களின் பிரதிநிதி 
யாக ஆதித்தனார் கலந்து கொண்டார் . 


ஆனால் , மிராசுதார்கள் இந்த உடன்பாட்டை உடைத்து எறிந் 
தார்கள். மாத்தூர் உழவர்களை புறக்கணித்துவிட்டு , வெளியூர்களில் 
இருந்து வேறு தொழிலாளர்களைக் கொண்டு வந்தார்கள். இதைக் 
கண்டு உள்ளூர் உழவர்கள் கொதிப்படைந்தார்கள் ; வெளியூர் தொழி 


லாளர்களைத் தடுத்தார்கள் . இதனால் மிராசுதார்கள் 

யாததால் 
144 தடை உத்திரவு பிறப்பிக்க ஏற்பாடு செய்தார்கள் . தங்களுக்கு 
பாதுகாப்பாக போலீசையும் அழைத்து வந்தார்கள் . 
அறப்போர்க் குழு 

ஆதித்தனாருக்கு இத்தகவல் தெரிவிக்கப்பட்டது . தொழிலாளர் 
களின் உரிமையை நிலைநாட்ட அறப்போர் நடத்துவதைத் தவிர வேறு 
வழி ஒன்றும் அவருக்குப் புலப்படவில்லை . ஆகவே , அறப்போர்க் குழு 
ஒன்று அமைக்கப்பட்டது . அதன் தலைவராக ஆதித்தனாரையே 
தேர்ந்து எடுத்தார்கள் . தடை உத்திரவை மீறி , ஐந்து , ஐந்து தொண் 
டர்களாக சென்று மறியல் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது . 

30-8-55 முதல் 18-9-55 வரை தொண்டர்களே தொடர்ந்து 
மறியல் செய்தார்கள் . சுமார் 300 பேர் கைது செய்யப்பட்டார்கள் , 
தொழிலாளர்கள் கூட்டம் கூட்டமாகக் கைதாகிக் கொண்டு இருந் 
தார்களே தவிர , அவர்களின் கோரிக்கை நிறைவேறவில்லை . எனவே , 
இதற்கு ஒரு முடிவுகட்ட ஆதித்தனார் தீர்மானித்தார் . 

19-9-55 அன்று ஆதித்தனாரே போராட்டத்தில் குதித்தார் . 

18- ந் தேதி அன்றே இது பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது . 
ஆகவே , முன்கூட்டியே எப்படியாவது ஆதித்தனாரை கைது செய்து 
விட வேண்டும் என்று போலீசார் திட்டமிட்டார்கள் . 

18 - ம் தேதி இரவு பெரும்புதூரில் நடந்த உழவர் கூட்டத்தில் 
ஆதித்தனார் கலந்து கொண்டார் . கூட்டத்தை முடித்துவிட்டு , மாத் 
தூருக்கு வரவேண்டியவர் , அவர் . இதை அறிந்த போலீசார் வழி 
பிலேயே அவரை வளைத்துப் பிடித்துவிட கண்ணி வைத்தார்கள் 

இந்த விவரம் ஆதித்தனாருக்குத் தெரிந்துவிட்டது . கூட்டம் 
முடிந்ததும் , தனது 

காரில் வேறு 

வேறு இரண்டு தோழர்களை ஏற்றி 
அனுப்பிவைத்தார் . அவர் , துணைக்கு சில தோழர்களை அழைத்துக் 
கொண்டு , அந்தக் காரிருளில் காட்டுவழியே நடந்து சென்றார் ! ஆறு 
மைல் தாரம் நடந்து , இரவு 12 மணிக்கு செர்ப்பணஞ்சேரி என்ற 
ஊரை அடைந்தார்கள் . 


56 


ஆதித்தனாரின் கார் . மாத்தூரை நோக்கி சென்ற பொழுது வழி 
யில் இரண்டு இடங்களில் நிறுத்தி போலீசார் சோதனை போட்டார். 
கள் , காரில் ஆதித்தனார் இல்லாமல் போகவே ஏமாற்றம் அடைந்தார். 
கள் . " ஆதித்தனார் எங்கே ? " என்று காரில் இருந்தவர்களிடம் போலீ 
சார் கேட்டபோது , " எங்களுக்குத் தெரியாது " என்று அவர்கள் 
சொல்லிவிட்டார்கள் ! 


மறுநாள் ( 19 - ந் தேதி ) காலையிலேயே மாத்தூரில் பலத்த 
பொலீஸ் பாதுகாப்புப் போடப்பட்டு இருந்தது . ஆதித்தனார் வந்த 
தும், அவரைப் பிடித்துவிட வேண்டும் என்று போலீசார் காத்துக் 
கொண்டு இருந்தார்கள் . காத்துக் காத்து காலும் கடுத்தது ; பார்த் 
துப் பார்த்து கண்ணும் பூத்தது . 

மாலை 5 மணிக்கு திடீர் என்று ஆதித்தனார் மாத்தூரில் 
தோன்றினார் . உழவர் பெண்கள் ஆரத்தி எடுத்து , நெற்றியில் திலக 
மிட்டு , மாலை சூட்டி , அவரை மறியல் செய்ய அனுப்பி வைத்தார்கள் . 
அவருடன் 5 ஆண் தொண்டர்களும் , 5 பெண் தொண்டர்களும் 
மறியலுக்கு சென்றார்கள் . 

ஆதித்தனார் திடீர் என்று வரவே போலீசார் திகைப்பு 
அடைந்தார்கள் . " ஒப்பந்தத்தை அமுல் நடத்து ! 
உழவர் கோரிக்கையை ஏற்றுக்கொள் ” என்று முழக்கமிட்டுக் 
கொண்டே அவர் மறியல் செய்யத் தொடங்கியதும் தான் அவரை 
கைது செய்தார்கள் . அவருடன் வந்த தொண்டர்களும் கைது செய்யப் 
பட்டார்கள் . 


அன்று இரவு மணிமங்கலம் போலீஸ் நிலையத்தில் ஆதித்தனார் , 
சாவலில் வைக்கப்பட்டார் . 

மறுநாள் காலையில் 

சென்னை மத்திய 
சிறைக்கு அழைத்து சென்றார்கள் . 

ஆதித்தனார் கைது செய்யப்பட்டதைக் கண்டித்து செங்கல்பட்டு 
மாவட்டம் முழுவதும் ஊர்வலங்களும் , பொதுக்கூட்டங்களும் நடந் 
தவ பவர் போராட்டம் தீவிரம் ஆயிற்று . சிறையில் இருந்தவாறே 


1 - ல பனைமர வரியை எதிர்த்து மேல்சபை உறுப்பினர் 
பதவியை ராஜினாமா செய்த ஆதித்தனார் , 1956 - ல் " அவாய் " 
தீவுக்கு ( அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் உள்ள தீவு 
போனபோது , ஒரு ஆள் உயரமே வளரும் அதிசயப் பனையை 
ஆர்வத்தோடு பார்வையிட்டார் . 


58 


போராட்டத்தை ஆதித்தனார் நடத்தினார் . தொண்டர்கள் தொடர்ந்து 
மறியல் செய்தார்கள் . 30-9-55 வரை சுமார் 500 தொண்டர்கள் 
கைது செய்யப்பட்டார்கள் . 

28-9-55 அன்று ஆதித்தனாரை சைதாப்பேட்டை நீதிமன்றத 
துக்கு போலீசார் அழைத்து வந்தார்கள் . போலீஸ் லாரியில் இருந்து 
அவர் இறங்கியதைப் பார்த்ததும் , தொண்டர்களும் , மற்றவர்களும் 
திடுக்கிட்டார்கள் . ஏனென்றால் , அவர் கைகளிலே விலங்கிடப்பட்டு 
இருந்தது . 

ஆதித்தனாரின் சிறைவாசம் நீடிக்கப்பட்டு , மீண்டும் சிறைச் 
சாலைக்கே அழைத்து செல்லப்பட்டார் . 

ஆதித்தனார் கைது செய்யப்பட்ட பிறகும் போராட்டம் ஓயாமல் 
போகவே , இறுதியில் காங்கிரஸ் அரசாங்கம் பணிந்தது . 3-10-55 
அன்று அவரை விடுதலை செய்தார்கள் . அன்றே அவரை அப்போதைய 
வேளாண்மைத்துறை அமைச்சர் மாணிக்கவேலர் அழைத்துப் பேசி 
னார் . முடிவில் , தொழிலாளர்களின் கோரிக்கை ஒப்புச் கொள்ளப்பட்டு, 
புதிய ஒப்பந்தம் ஒன்று உருவாகியது 
“ ஒரே குடும்பம் " 

ஊருக்குத்தானடி உபதேசம் ; உனக்கும் எனக்கும் அல்ல ” என்ற 
முறையில் சிலர் நடந்து கொள்ளுவார்கள். ஆனால் , ஆதித்தனாரோ 
அதற்கு விதிவிலக்கு . தன்னிடம் பணியாற்றிய சொந்தத் தொழிலாளர் 
களிடமும் அவர் பந்த பாசத்துடன் 

தான் நடந்து கொண்டார் . 
"தினத்தந்தியில் பணியாற்றும் அனைவரும் ஒரே குடும்பத்தினர் . " 
| என்று கூறுவார் . 
அங்கே தொழிலாளி - முதலாளி என்ற உறவைக் காணவே முடி 
ஒரு குடும்ப 

சூழ்நிலை தான் நிலவும் . தொழிலாளர்களைக் 
காணும் பொழுதெல்லாம் அவர்களின் சொந்த இன்ப துன்பங்களைப் 
பற்றி ஆதித்தனார் விசாரிக்காமல் இருக்கமாட்டார் . அவர்களும் 
தங்கள் குடும்ப குறை நிறைகளை அவரிடம் கூறி உதவி பெறத் தயங்க 
மாட்டார்கள். " மனைவிக்கு உடல் தலமில்லை , மருந்து வாங்கினேன் 


59 


பிள்ளையை 

பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன் ; பெண்ணுக்குக் காது 
குத்தினேன் ” என்றெல்லாம் கூறி தொழிலாளர்கள் உதவி பெற்றுச் 
செல்லும் காட்சியை தினத்தந்தி அலுவலகத்தில் தவிர வேறு எந் 
தப் பெரிய நிறுவனத்திலும் காணவே முடியாது . 

ஆயுதபூஜை தினத்தை தொழிலாளர் திருநாளாகக் கொன் 
டாடுவது " தினத்தந்தி " , அலுவலகத்தில் வழக்கம் . ஆண்டுதோறும் 
தொழிலாளர்களுக்கு அலுவலகத்தில் விருந்து அளிக்கப்படும் , 
ஆதித்தனாரும் தொழிலாளர்களுடன் அமர்ந்து விருந்து உண்பார் ! 
* இந்த அலுவலகத்தில் நானும் உங்களைப் போல ஒரு தொழிலாளி 
தான் ” என்று சொல்லுவார் . விருந்து முடிந்ததும் , தொழிலாளர் 
களுக்கு அன்பளிப்புகள் வழங்குவார் . 
தொழிலாளர் நிலை உணர்ந்தவர் 
தினத்தந்தி அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் 7 - ம் தேதி 

சிப்பந்திகளுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் . 7 - ம் தேதி 
விடுமுறை என்றால் 6 - ம் தேதியே வழங்கப்படும் . சென்னையில் " தந்தி ” 
தொடங்கிய நாளில் , பெருத்த நட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தது . 
அப்பொழுதுங்கூட கடனோஉடனோ வாங்கி . 7 - ம் தேதி சம்பளம் 
கொடுத்துவிடுவார் 

ஆனால் , ஒரு 7 - ம் தேதியன்று , பணத்துக்கு ஒரு வழியும் தோன்று 
மல் அலுவலகத்திலே அமர்ந்து இருந்தார் . ஆதித்தனார் . சேட்டு 
கடையில் அடகு வைத்து பணம் வாங்க வீட்டில் வேறு சாமானே 
இல்லை . இருந்ததெல்லாம் ஏற்கனவே சேட்டு கடைக்குப் போய்விட் 
டது . எப்படி சம்பளம் கொடுப்பது ? என்று தீவிரமாக சிந்தித்துக் 
கொண்டு இருந்தார் . 


பன்று 


மணி ஐந்து அடித்தது . அலுவலகம் முடிந்தது . சிப்பந்திகள் 
கட்டுக்கு செல்ல வேண்டியது தான் . அப்பொழுது கணக்குப்பிள்ளை 
( கேஷியர் ) மெதுவாக ஆதித்தனாரின் அறைக்குள் நுழைந்தார் . " எல் 
லோரையும் வீட்டுக்குப் போகச் சொல்லலாமா ?. " என்று யே 


சப் -12 


60 


வெறுங்கையுடனா? " என்றார் , ஆதித்தனார் . " இவர்கள் சம்பளம் 
வாங்கிக் கொண்டு வருவார்கள் என்று 

இவர்களை நம்பி எத்தனை 
பேர்கள் காத்துக் கொண்டு இருப்பார்கள் ? காலையிலேயே பால் 
காரர் , பலசரக்குக் கடைக்காரர் எல்லாம் வாசலில் வந்து நிற்பார் . 
களே , அவர்கள் முகத்தில் இவர்கள் எப்படி விழிப்பார்கள் ? சம்பளம் 
கொடுத்துத்தான் அனுப்ப வேண்டும் " என்று உறுதியாகக் கூறினார் . 


“ எல்லோரையும் கொஞ்சம் இருக்கச் சொல்லுங்கள் " என்று 
கூறிவிட்டு, ஒரு வெள்ளைத்தாளை மட்டும் எடுத்து மடித்து பைக்குள் 
வைத்துக் கொண்டு வெளியேறினார் . 


நேரே , வழக்கமாகக் கடன் வாங்கும் சேட்டிடம் சென்றார் . 
-சேட்டு, எனக்கு அவசரமாக இப்பொழுது பணம் தேவைப்படுகிறது . 
உன்னிடம் அடகுவைக்க என்னிடம் ஒன்றுமே இல்லை. இருந்ததை 
யெல்லாம் ஏற்கெனவே உன்னிடம் கொடுத்துவிட்டேன் ” என்று கூறி 
னார் . பையில் இருந்த வெள்ளைத்தாளை , எடுத்தார் . அதன் அடியிலே 
கையெழுத்திட்டார். " இதோ, நான் கையெழுத்துப் போட்டுவி 
டேன் . நீ என்ன வேண்டுமானாலும் இதில் எழுதிக்கொள் . அதற்கு 
நான் உடன்படுகிறேன் . இப்பொழுது எனக்குப் பணம் கொடு . 
தொழிலாளர்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் . அவர்களுக்கு 
சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் " என்று வெள்ளைத் 
தாளை சேட்டிடம் நீட்டினார் . 

சேட்டு சிரித்துக்கொண்டே வெள்ளைத்தாளை வாங்கி வைத்துக் 
கொண்டார் . ஆதித்தனார் கேட்ட தொகையைக் கொடுத்தார் . 
ஆதித்தனார் அதை அலுவலகத்துக்குக் கொண்டு வந்து , கணக்குப் 
பிள்ளை கையில் தந்து , சிப்பந்திகளுக்கு சம்பளம் கொடுத்து அனுப்பச் 
சொன்னார் . 

தொழிலாளர்களின் நலனில் ஆதித்தனாருக்கு உள்ள அக்கறை 
மட்டுமல்ல ; அவர்களின் நிலையை அவர் எவ்வளவு தூரம் அறிந்து 
வைத்திருக்கிறார் என்பதையும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் இருந்தே நாம் 
தெரிந்து கொள்ளலாம் . 


சிரணி ப் படையின் தொண்டராக சென்னை அடையாறில் 
பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு , கொத்து வேலை செய்து , " உட 
லுழைப்பு தானம் செய்தார் . 4967 ) 


62 


1958 - ல் உழைக்கும் பத்திரிகையாளர் ஊதியச் சட்டம் வந்த 
பொழுது , மற்ற பத்திரிகையாளர்கள் அதை அமுல்படுத்தத் தயங்கினார் 
கள் . சில பத்திரிகை அதிபர்கள் அந்த சட்டத்தை எதிர்த்து வழக்குத் 
தொடர்ந்தார்கள். ஆனால் , அந்த சட்டத்தை அப்படியே முதல் முதல் 
அமுல்படுத்தியவர் , ஆதித்தனார் தான் . 


தொழிற்சங்கத் தலைவர் 

தமிழக அரசாங்க மருத்துவ நிலைய தொழிலாளர் சங்கத்தின் 
தலைவராக 15 ஆண்டுகள் ஆதித்தனார் பணியாற்றினார் . அவர்களுக்கு 
விடுமுறை போன்ற பல வசதிகளைப் பெற்றுக் கொடுத்தார் . 

14-2-60ல் சென்னையில் நடந்த தமிழக அரசாங்க ஆஸ்பத்திரி 
தொழிலாளர் சங்கத்தின் மாநாட்டில் ஆதித்தனார் படத்தை ஈ.வெ.ரா. 
பெரியார் திறந்து வைத்தார் . ஆதித்தனாருக்கு குன்றக்குடி மடாதிபதி 
பொன்னாடை போர்த்தினார் . 


வாரிக 


தினத்தந்தி ” யின் நிர்வாகத்தில் இருந்து விலகிக் கொண்ட 
பொழுது , தனது வாரிசாக தன் இளைய மகன் சிவந்தி ஆதித்தனை 
ஆதித்தனார் நியமித்தார் . 


நிர்வாகப் பொறுப்பை அவர் கையில் ஒப்படைக்குமுன் , அவரை 
தந்தி ” யிலேயே ஓர் அச்சுக்கோக்கும் தொழிலாளியாக பணிபுரியக் 
செய்தார் ; பிறகு பதவி உயர்வு கொடுத்து , அச்சு எந்திரப் பகுதிக்கு 
மாற்றினார் ; அடுத்து அச்சிட்ட பத்திரிகைகளை கட்டுகளாகக் கட்டி 
ரெயிலுக்கு அனுப்பும் வேலை ; அதன்பின் விளம்பர - விற்பனைப் பிரிவு 
களிலே எழுத்தராக ( குமாஸ்தாவாக ) வேலை செய்ய வைத்தார் . 
பின்பு , நிருபர் ; துணை ஆசிரியர் . இறுதியில் நெல்லையில் " மாலை முரசு " 
தொடங்கி , அதன் உரிமையாளர் , நிர்வாகி , ஆசிரியர் என்று முழுப் 
பொறுப்புகளையும் அவரிடம் கொடுத்தார் . அதிலே வெற்றிகண்ட 
பின்புதான் " தினத்தந்தி ” யின் நிர்வாகத்தை அவர் கையிலே ஒலி 
படைத்தார் , ஆதித்தனார் . 


3 


ஏன் இப்படி செய்தார் ? தன் மகன் பத்திரிகைத் துறையின் ஒவ் 
வொரு பகுதியிலும் பயிற்சி- பழக்கம் பெற வேண்டும் என்பதற்காக 
மட்டுமா ? இல்லவே இல்லை ! அப்படி நினைத்திருப்பாரானால் , வேறொரு 
அலுவலகத்திற்கு அனுப்பினால் தான் கண்டிப்போடு பயிற்சி பெறுவார் 
என்று கருதி , வேறு அலுவலகத்திற்கு அனுப்பியிருப்பார் . 
அப்படி விரும்பியிருப்பாரானால் , மகனை வண்டனுக்கு அனுப்பி 
* டெய்லிமிரர் " பத்திரிகை அலுவலகத்திலோ , அமெரிக்காவுக்கு 
அனுப்பி , “ நியூயார்க் டைம்ஸ் " அலுவலகத்திலோ பயிற்சி பெற்று 
வர வைத்திருக்க முடியும் . அதற்கு அவருக்கு வாய்ப்பு உண்டு ; வசதி 
பும் அப்போது இருந்தது . 


உண்மை என்னவென்றால் , " பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் 
சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் ” என்ற எண்ணம் --- 
தொழிலாளர்கள் , அவர்கள் எந்தத் தொழில் செய்யக்கூடியவந் 
களாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஏற்றமுடன் மதிக்கப் 
பட வேண்டியவர்களே என்ற உணர்ச்சி ஏற்படவும் , தொழிலாளர் 
களுடன் தானும் ஒரு தொழிலாளியாகக் கலந்து வாழப் பழக்கம் ஏற் 
படவும் , அவர்களின் இன்ப துன்பங்களை அறிந்து பங்கு கொள்ளப் 
பயிற்சி ஏற்படவும் , தொழிலாளர்களும் இவர் முதலாளி 
எட்டிப் போகாமல் நம்மில் ஒருவர் என்று நெருங்கிப் பழக ஒரு 
வாய்ப்பு ஏற்படவுமே இவ்வாறு செய்தார் , ஆதித்தனார் 


என்று 


நியமிப்பவர்களுக்கு 


இது , தங்கள் வருங்கால வாரிசை 
பாடமும் ஆகும் ! 


7. பத்திரிகையாளர் 


( 


ஆதித்தனார் " என்ற பெயரைக் கேட்டதுமே நமக்கு இரண்டு 
செய்திகள் நினைவுக்கு வரும் . ஒன்று , சுதந்திரத் தமிழ்நாடு ; இன் 
னொன்று " தினத்தந்தி ” . தமிழும் , " தந்தி " யும் அவருக்கு இரண்டு 
கண்களைப் போன்றவை . 


விடுதலை கருத்துக்களை மக்களிடம் எடுத்துச் சொல்ல பரப்பு 
பத்திரிகை ஒரு சிறந்த கருவி என்று ஆதித்தனார் கருதினார் . 


தமிழன் 


" தமிழன் " என்ற வார இதழை முதலில் ( 1942 - ல் ) ஆதித்தனார் 
தொடங்கினார் . அதன் முதல் இதழில் , " நமது நோக்கம் " 

என்று 
தலைப்பிட்டு “ சி . பா . ஆதித்தன் " என்று கையெழுத்திட்டு, " என்ன 
நோக்கத்துடன் இந்தப் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது ? 
என்ற கேள்வியை எழுப்பி , இந்த நோக்கத்தை ஆதித்தனாரே தெள்ளத் 
தெளிய தெரிவித்திருக்கிறார் . 


“ அந்நியர்களுக்குத் தமிழ்நாட்டில் இருக்கும் ஆதிக்கம் ஒழிய 
வேண்டும் என்பது நமது நோக்கம் . துண்டுபட்டுக் கிடக்கும் தமிழ்நாடு 
ஒன்றுபட வேண்டும் என்பது நமது நோக்கம் . தமிழருக்கு ஆளும் 
உரிமை வேண்டும் ; அரசு வேண்டும் ; நாடு வேண்டும் 

என்பது 
நமது நோக்கம் . தமிழர்கள் கூடி ஏற்படுத்தும் அரசு வளர்ந்து 


ஐ.நா. சபை கட்டிடத்தில் ஆதித்தனார் . அமெரிக்க சுற்றுப் 
பயணத்தின் போது உலக நாடுகள் ( ஐ . நா . ) சபைக்கும் ஆதித் 
தனார் போனார் , அவருடன் இருப்பவர் , அங்குள்ள இந்து மக் 
திரிகை நிருபர் பலராமன் . (1956 ) 


அ -3 


66 


பிற நாட்டாரும் மதிக்கும் ஒரு வல்லரசாகவேண்டும் என்பது 
நமது நோக்கம் " என்று ஆதித்தனார் திட்டவட்டமாக அதிலே 
எழுதியிருக்கிறார் . 
" கல்கி " கடிதம் 

" கல்கி " இரா . கிருஷ்ணமூர்த்தி 20-8-42 - ல் ஆதித்தனாருக்கு எழு 
திய கடிதத்தில் , " ஒரு காலத்தில் தமிழர்கள் தமிழகத்தில் மட்டுமே 
வன்றி , கடல்களுக்கு அப்பாலுள்ள நாடுகளிலும் ஆட்சி புரிந்தார்கள் . 
தமிழ்க் கலைகளும் , பண்பாடும் உலகமெங்கும் பரவி மேன்மை பெற்று 
விளங்கின . அத்தகைய மேன்மையை மீண்டும் பெற வேண்டும் என்று 
நம்மில் பலர் பகல் கனவு கண்டு வருகிறோம் . அக்கனவை நனவாக்கும் 
முக்கிய நோக்கத்துடனேயே தமிழன் பத்திரிகை வெளியாகிற 
தென்று அறிந்து அளவில்லாத உவகை கொள்கிறேன் " என்று . குறிப் 
பிட்டுள்ளார் . 


இதற்கு 23 - ம் தேதி ஆதித்தனார் எழுதியுள்ள பதிலில் , " கடலுக்கு 
அப்பாலுள்ள தீவுகளிலும் , தமிழர் ஆட்சி ஒரு காலத்தில் பரவியிருந் 
தது என்று தாங்கள் குறிப்பிட்டிருப்பதைப் பார்த்து மகிழ்ச்சி அடை 
கிறேன் . தமிழர்கள் தங்கள் நாட்டையாவது ஆளும் உரிமை பெற 
வேண்டுமென்பது என் கருத்து . தங்களின் " பார்த்திபன் கனவு ” ம் , 
எனது தமிழ் அரசுக் கனவும் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது 
என்றே நம்புகிறேன் " என்று தெரிவித்துள்ளார் . 


" கருவிலே திருவுடையார் " 


ஆனால் , அரசியலுக்கு வந்தபின் தான் 

வந்தபின்தான் ஆதித்தனாரின் கவனம் 
பத்திரிகைகளின் மீது சென்றது என்று 

சொல்லிவிட முடியாது . 
" கருவிலே திருவுடையார் " என்பார்களே, அது போல , பத்திரிகை 
என்பது அவருடைய இரத்தத்திலேயே ஊறிப்போன ஒன்று . அவர் 
பிறவியிலேயே 

ஒரு பத்திரிகையாளர் ! ஆசிய நாடுகளிலேயே 
பத்திரிகை உலகில் முடிசூடா மன்னனாக ஈடு இணையற்று ஆதித்தனார் 
விளங்கினர் என்றால் , அதற்குக்காரணம் அவரது உழைப்பும் ஊக்க 


67 


மும் மட்டுமல்ல; அவர் பிறவியிலேயே ஒரு பத்திரிகையாளர் என்பதும் 
தான் 

ஆதித்தனாரின் தமையனார் தையல்பாக ( எஸ் . டி . 
ஆதித்தர் சென்னையில் டாக்டர் வரதராஜுலு நடத்திவந்த " தமிழ் 
நாடு ” நாளிதழில் ஓவியராக இருந்தார் . ( எஸ்.டி.மிகச் சிறந்த கேலிப் 
படக்காரர் ( கார்டூனிஸ்டு ) . இவர் வரைந்த கேலிப்படங்கள் , 
இந்து , மெயில் , ஸ்டேட்ஸ்மென் முதலிய ஆங்கிலப் பத்திரிகைகளிலும் , 
ஈதேசமித்திரன் , ஆனந்தவிகடன் , ராஜாஜி நடத்திய “ விமோசனம் " 
முதலிய தமிழ்ப் பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றன. ) இதனால் 
தானும் பத்திரிகைத் துறையில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் 
ஆதித்தனாருக்குப் பெருகியது . 


படித்துக் கொண்டே சம்பாத்தியம் 


ஆதித்தனார் லண்டனில் படித்துக் கொண்டு இருந்த ஐந்து ஆண்டு 
களும் , தனது படிப்பு செலவுக்கோ சொந்த செலவுகளுக்கோ பணம் 
கேட்டு அவர் வீட்டுக்கு கடிதம் எழுதியது இல்லை ! தனது செலவு 
களுக்கு வேண்டிய பணத்தை , பத்திரிகைகளுக்குக் கதை , கட்டுரை , கடி 
தங்கள் எழுதி தானாகவே சம்பாதித்துக் கொண்டார் . சென்னை 
சுதேசமித்திரன் " பத்திரிகைக்கு அவர் லண்டனில் இருந்து செய்திக் 
கடிதங்கள் எழுதி வந்தார் . வேறு சில இந்தியப் பத்திரிகைகளுக்கும் 
சில ஆப்பிரிக்க நாட்டு பத்திரிகைகளுக்கும் செய்திக் 

கடிதங்கள் 
எழுதினார் . 


- சிங்கப்பூரில் வழக்கறிஞர் தொழில் நடத்திக் 

கொண்டிருந்த 
பொழுதே, பத்திரிகை நடத்தவும் விரும்பினார் . ஆனால் , அப்பொழுது 
அதற்கு சரியான வசதி கிடைக்கவில்லை . சிங்கப்பூரில் " தமிழ் முரசு 
பத்திரிகையைத் தொடங்க கோ . சாரங்கபாணிக்கு மிகவும் துணையாக 
இருந்து உதவிகள் செய்தார் . 


. சிங்கப்பூரில் இருந்து 1942 ஏப்ரலில் தமிழகத்துக்குத் திரும்பினர் 
நூலே மாதத்தில் " தமிழன் " வார இதழை தொடங்கினார் . ஆகஸ்டு 


23 - ம் தேதி முதல் இதழ் வெளிவந்தது . ( ஜூன் 15 - ம் தேதி " தமிழன் " 
என்ற பெயர் மதுரையில் பதிவு செய்யப்பட்டது . ) 


பாரதிதாசன் படம் 

முதல் இதழில் பாவேந்தர் பாரதிதாசனாரின் வீரத்திருவுரு. 
அட்டைப்படமாக இடம் பெற்றது . " நமதடா இந்த நாடு ! என்றும் 
நாம் இந்த நாட்டின் வேந்தர் " என்ற பாரதிதாசனின் பாடலும் 
வெளிவந்தது . " கல்கி " இரா . கிருஷ்ணமூர்த்தி , எஸ் . எஸ் . வாசன் ,, 
சிகமணி டி . கே . சி . , கவிஞர் சுத்தானந்த பாரதியார் , சா . கணேசன் , 
சாஜா சர் . முத்தையா செட்டியார் , நாடகத்தந்தை பம்மல் சம்பந்த 
முதலியார், நாவலர் சோமசுந்தர பாரதியார் , தமிழறிஞர் விபுலாநந்த 
அடிகள் , சர் . ஆர் . கே . சண்முகம் செட்டியார் போன்றவர்கள் 
தேமிழனைப் பாராட்டிப் புகழ்ந்தார்கள் . 


" நேர்த்தியான முறையில் அழகிய பத்திரிகையை ஒரு தமிழர் 
உடத்துவது காண அகமகிழ்கிறோம் . " என்று அறிஞர் அண்ணாவை 
ஆசிரியராகக் கொண்ட " திராவிடநாடு ” ( 6-9-42 இதழ் ) எழுதியது . 


தமிழர் முன்னேற்றமும் தமிழ் அரசும் இந்த ( " தமிழன் " ) 
பத்திரிகையின் முக்கிய நோக்கங்களாயிருக்குமென்று அறிந்து பெரி 
தும் மகிழ்கின்றோம் . பத்திரிகையை மிக மேலான முறையில் கொண்டு 
வருவதற்குத் தகுந்த அஸ்திவாரங்கள் முதல் இதழில் அமைந்திருக் 
நின்றன. பத்திரிகை முழுவதும் இருவர்ணங்களில் அச்சிடப்படும் 
பத்திரிகை தமிழ்நாட்டில் இதுவே முதலாவதாகும் என்று " கல்கி " 
H0-9-42 இதழ் ) எழுதியது . 

“ தமிழருடைய நன்மைக்காக தாங்கள் ( ஆதித்தனார் ) உழைக்க 
மூன்வந்திருப்பது தமிழரின் பாக்கியமாகும் . என்று கவிமணி தேசிக 
விநாயகம்பிள்ளை பாராட்டினார் . 


" பத்திரிகையின் அமைப்பும் தோற்றமும் புதிய முறையில் இருத்த 
மின் நாட்டு மக்கள் அனைவராலும் வரவேற்கப் பெறுமென நம்பு 
இறேன் , தங்களுடைய இந்த அருந்தொண்டிற்கு இக்காலத் தமிழர் 


- 


ரஷியாவில் , ஸ்டாலின் பிறந்த விட்டில் ஆதித்தனார் , பார்வை 
யாளர் புத்தகத்தில் " கையெழுத்திடுகிறவர் பொருளாதார 
நிபுணர் குமரப்பா . ( 1953 ) 


70 


களும் , எதிர்காலத் தமிழர்களும் பெரிதும் நன்றிகூறக் கடமைப்பட்டு 
இருக்கிறார்கள் " என்று தமிழறிஞர் கி . ஆ . பெ . விசுவநாதம் புகழ்த் 
தார். 


அன்பளிப்பு 

தமிழ " னுக்கு தமிழ் மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத் 
தது . பத்திரிகை உலகிலே ஒரு புரட்சியை உண்டாக்கியது . 


அந்தக்காலத்தில் பத்திரிகைகளுக்கு " விஷயதானம் ” தான் செய் 
வார்கள் . சில பெரியோர்களுக்கு மட்டும் பத்திரிகைகள் “ சன்மானம் 
வழங்கும் . எழுத்தாளர்களுக்கு அன்பளிப்பு " வழங்கும் வழக்கத்தை 
உண்டாக்கியதே " தமிழன் ” தான் . ஒரு சிறு துணுக்கு எழுதியவர்களுக் 
குக்கூட " அன்பளிப்பு " உண்டு . ரூ.1 முதல் ரூ . 10 வரை அன்பளிப்பு 
வழங்கப்பட்டது . " ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைக்குள் அன் 
பளிப்பு கிடைக்காதவர்கள் எங்களுக்குத் தெரிவியுங்கள் ” என்று அறி 
விப்பே வெளியிட்டார் . தமிழுக்கு அன்பளிப்பு என்ற சொல்லைத் 
தந்ததே " தமிழன் ” தான் . 


தந்தி " யையும் தொடங்கியபின்பு, " தந்தி " யும் " தமிழ ” னும் 
போட்டி போட்டுக்கொண்டு விற்பனையில் பெருகிவர , பத்திரிகைத் 
தாளுக்குக் கடுமையான பஞ்சம் ஏற்பட , இரண்டில் ஒன்றை நிறுத்த 
வேண்டும் என்ற நிலை தோன்றியது . “ வார இதழை புதிதாக எப் 
பொழுது வேண்டுமானாலும் தொடங்க முடியும் ; நாளிதழ் தொடங்கு 
வது அவ்வளவு எளிதல்ல ” என்று எண்ணி , 1944 - ல் மிகவும் துயரத் 
படன் 

தமிழ " னை நிறுத்தினார் . ஆயிரம் பிரதிகளுடன் 
ஆரம்பமான " தமிழன் " , நின்ற பொழுது ஏழாயிரம் பிரதிகள் விற்றுக் 
கொண்டிருந்தது . ஏழாயிரம் இதழ்கள் விற்பது என்பது அக்காலத்தில் 
ஓர் அசுர சாதனையாகும் . அக்காலத்தில் 

முன்னணியில் 

இருந்த 
* ஒவ்கி " பத்தாயிரம் பிரதிதான் விற்பனையாயிற்று . 


8. தினத்தந்தி 


தந்தி " 


" தமிழன் ” வார இதழைத் தொடங்கியதுமே , " தந்தி " நாளிதழ் 
தொடங்குவதற்கான வேலையையும் ஆதித்தனார் ஆரம்பித்துவிட்டார் . 
15-10-42 - ல் “ தந்தி ” நாளிதழாக மதுரையில் பதிவு செய்யப்பட்டது . 

" தமிழ் " னுக்கும் தந்திக்கும் ஒரு வேறுபாடு உண்டு . 
ஆதித்தனாரின் இளமைக்கனவு . பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே 
தானும் ஒரு பத்திரிகையாளனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட் 
டார் . அதைத் " தந்தி " வாயிலாக நிறைவேற்றிக் கொண்டார் . 
வாழ்க்கைப் போராட்டம் 
தந்தி ” யை ஆதித்தனாரின் வாழ்க்கைப் போராட்டம் 

என்றே 
சொல்லலாம் . பல இன்னல் இழப்புகளுக்கு இடையே அதை வளர்த் 
தார் . அலைபோலத் தொடர்ந்து வந்த மலைபோன்ற துன்பங்களை 
தான் ஒருவனே தனித்து நின்று போராடி வெற்றி கண்டார் . 

பிறந்த வீட்டிலிருந்தோ பெண் எடுத்த வீட்டிலிருந்தோ , உற்றார் 
உறவினரிடம் இருந்தோ அவர் எவ்வித உதவியையும் எதிர்பார்க்க 
வில்லை . தன் கையே தனக்கு உதவி என்று எதிர்ப்பட்ட இன்னல்களை 
யெல்லாம் ஏற்று , தான் ஒருவனாகவே தனித்து நின்று " தந்தி " யை 
வளர்த்தார் . 

உண்மையைச் சொன்னால் , லண்டனுக்கு சென்று பாரிஸ்டர் 
வேலைக்குப் படித்து சிங்கப்பூரில் சிறப்பாகத் தொழில் நடத்திய 
ஆதித்தனார் , தமிழ்நாட்டுக்குத் திரும்பி பத்திரிகை நடத்தியது அவ 
ருடைய உறவினர் யாருக்குமே பிடிக்கவில்லை . " பத்திரிகை நடத்தப் 
போகிறேன் ” என்று பெண் கொடுத்த மாமனாரிடம் அவர் சொன்ன 
பொழுது , " ஏன் மாப்பிள்ளை இப்படி பணத்தை பாழாக்கப் போகிறீத் 


72 


கள் ? " என்று தான் மாமனார் கேட்டார் . " வக்கீல் வேலை பிடிக்க 
வில்லையா ? வேறு ஏதாவது தொழில் செய்ய விரும்புகிறீர்களா ? 
அரிசி வாங்கி விற்றால் சாக்காவது மிச்சப்படும் ; பருப்பு வாங்கி உடைத் 
தால் உமி , குருணையாவது மீதப்படும் . பத்திரிகை நடத்தினீர்கள் என் 
றால் , என்ன மிஞ்சும் ? இருப்பதும் போய்விடும் ! " என்று சொன்னார் . 
அவர் சொன்னது உண்மைதான் . " தந்தி " வளர்வதற்கு முன்பு , சிங்கப் 
பூரில் சம்பாதித்த செல்வத்தையெல்லாம் இழந்து பெருங்கடனாளி 
யாகவும் ஆகிவிட்டார் . மாமனார் பேச்சையும் மீறி " தந்தி ” யைத் 
தொடங்கிவிட்டதால் , ஆதித்தனாருடன் ஆறுமாதம் பேசாமல் இருந் 
தார் , மாமனார் ! 

ஆதித்தனார் சிங்கப்பூருக்கு சென்றதே தந்தி " நடத்த பணம் 
சேர்க்கத்தான் . பாரிஸ்டர் பட்டம் பெற்ற கையோடு சிங்கப்பூரில் 
திருமணத்தையும் முடித்துக் கொண்டு 1933 - ல் சென்னைக்குத் திரும்பி 
னார் . ஒருநாள் மாமனாருடன் பேசிக் கொண்டு இருந்தபோது , 
20 ஆயிரம் ரூபாய் இருந்தால் , உடனே ஒரு வாரப்பத்திரிகை 
தொடங்கலாம் . அதையே பிற்பாடு தினசரியாக மாற்றிக் கொள்ள 
லாம் " என்று தெரிவித்தார் . மாமனாருக்கு விருப்பம் இருந்திருந்தால் 
20 இலட்சம்கூட கொடுக்க முடியும் . ஆனால் , ஆதித்தனார் பத்திரிகைத் 
தொழில் நடத்துவது மாமனாருக்குக் கொஞ்சங்கூடப் பிடிக்கவில்லை . 
சிங்கப்பூரிலே பாரிஸ்டர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது . நீங் 
களும் அங்கே போய் சம்பாதிக்கலாம் . அந்தப் பணத்தைக் கொண்டு 
வந்து பத்திரிகை தொடங்கலாமே " என்று சொன்னார் . ஆதித்தனார் 
எப்படியாவது 

பாரிஸ்டர் தொழில் பார்க்க வேண்டும் என்பது 
மாமனாரின் ஆசை ! ஆனால் , அவர் சொன்ன யோசனை ஆதித்தனாருக்கு 
சரி என்றே பட்டது . சிங்கப்பூருக்கு சென்றார் . அங்கே எட்டு ஆண்டுகள் 
சம்பாதித்த பணத்துடன் தமிழ் நாட்டுக்கு திரும்பி வந்தார் . அதன் 
பிறகுதான் தந்தி யைத் தொடங்கினார் . 
முதல் தொழிலாளி 

தந்தி ” க்கு தனது உழைப்பையே முதல் முதலீடாக வைத்தார் , 
ஆதித்தனார் . " தந்தி ” யின் முதல் தொழிலாளி அவர்தான் , உழைப் 


73 


பினால் உயர்ந்தவர் , அவர் . 


" தந்தி " தொடங்கிய பொழுது உலகப் பெரும் போர் நடந்து 
கொண்டிருந்ததால் , பத்திரிகைக் காகிதம் கிடைக்கவில்லை . 
வைக்கோலை ஊறவைத்து ஆதித்தனாரே காகிதம் செய்தார் . அதற்கு 
" தமிழன் கைக் காகிதம் " என்று பெயர் வைத்தார் . அதிலேதான் தந்தி 
அச்சிடப்பட்டது . " தந்தி " அலுவலகத்துக்கு நாள் தோறும் காலை 
யில் வைக்கோல் வண்டி வரும் . மறுநாள் காலையில் அந்த வைக்கோல் 
“ தந்தி " யாக மாறி வெளியேவரும் ! 


வைக்கோலை ஊறவைத்து கூழாக அரைக்கும் பொழுது ஒரே 
நாற்றமாக அடிக்கும் . ஆனாலும் , ஆதித்தனார் அருகிலேயே நிற்பார் . 
வைக்கோல் ஊறவைப்பதில் இருந்து , பத்திரிகை அச்சாகி வெளி 
யேறும்வரை எல்லா வேலைகளும் அவரது நேரடிப் பார்வையிலேயே 
நடைபெறும் . எல்லாக் சட்டத்திலும் அவரும் ஒரு தொழிலாளி 
யாகவே மாறிவிடுவார் . 


காய் 


வைக்கோலை அரைத்து கூழாக்கி தாள் செய்ததும் , அதைக் காய 
வைப்பார்கள் . இதற்காக மாரியம்மன் தெப்பக்குளம் அருகே ஒரு 
மண்டபத்தை வாடகைக்கு எடுத்திருந்தார் . காலையிலே 
வைத்து , மாலையிலே எடுத்து வந்து , இரவிலே பத்திரிகை அச்சிடு 
வார்கள் ! மழை நாட்களில் மிகவும் தொல்லைப்படுவார்கள் . ஆனால் , 
ஒருநாள் கூட பத்திரிகை வெளிவராமல் நின்றது இல்லை . 


அதிகாலையிலேயே அலுவலகத்திற்கு வந்தால் , பத்திரிகை அச்சாகி 
வெளியேறும்வரை- நள்ளிரவுக்கு மேலும் அலுவலகத்திலேயே 
இருப்பார் . நோக்கார் ; கண்துஞ்சார் . 

அலுவலகம் 
வைகை ஆற்றின் தென்கரையில் இருந்தது . வீடு , வடகரையில் சொக்கி 
குளம் பகுதியில் , இரவு வேலை முடிந்ததும் , ஆற்று வழியே நடந்தே 
வீடு போய்ச் சேருவார் . ஆற்றில் வெள்ளம் வந்தால் , நீந்திச் சென்று 
விடுவார் !. அப்பொழுது போர் நேரமாதலால் அடிக்கடி ஊரடங்கு 


74 


சட்டம் அமுலுக்கு வரும் . ஆனாலும் , ஆற்று வழியே வீட்டுக்குப் 
போய்ச் சேர்ந்து விடுவார் 


சிறந்த நிர்வாகி 

வெறும் பத்திரிகையாளராக மட்டும் இருந்திருந்தால் , ஆதித்தனார் 
இந்த அளவுக்கு வெற்றி கண்டிருக்கமாட்டார் . அவர் தொழில் 
நுட்பமும் அறிந்தவர் . தொழிலை நடத்தும் திறமையும் அவரிடம் 
இருந்தது . சிறந்த நிர்வாகியும் ஆவார் . 


அக்காலத்தில் சென்னைக்கு வெளியே நாளிதழ்களே கிடையா . 
மதுரையில் தொடங்கப்பட்ட முதல் நாளிதழ் தந்தி ” தான் . செய்தி 
கள் எல்லாம் தந்தி மூலமே வந்து சேரும் . தந்திச் செலவைப் பகிர்ந்து 
கொள்ள வேறு பத்திரிகைகள் இல்லாததால் , " தந்தி " யே ஏற்றுக் 
கொள்ள வேண்டியிருந்தது . ஆனால் , இதனால் “ தந்தி ” க்கு வேறொரு 
நல்ல வாய்ப்பு கிடைத்தது . மதுரையிலிருந்து 150 மைலுக்குள் 
இருப்பவர்களுக்கு அன்றைய செய்திகள் அன்றே வழங்கப்படும் . ஒரு 
தினம் காத்திருந்து செய்தித்தாள்களைப் படிக்க வேண்டிய அவசியம் 
இல்லை ” என்று கூறி , வாசகர்களைக் கவர்ந்தார் . 


செய்திகளின் தலைப்பில் நட்சத்திரக் குறியிட்டு , " இந்த செய்தி 
மற்ற பத்திரிகைகளில் நாளை தான் வெளிவரும் ” என்று குறிப்புக் 
கொடுத்தார் ! 

திருப்பரங்குன்றத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ராஜாஜி 
கோஷ்டியை காமராஜர் கோஷ்டி வெளியேற்றிய பொழுது “ தந்தி " 
தனிப்பதிப்பு வெளியிட்டு , அச்செய்தியை உடனே மக்களுக்கு வழங் 


இயது . 


உள்ளூர் தொழிலாளர்கள் 


அக்காலத்தில் பத்திரிகை அச்சிடும் எந்திரங்களை இயக்க எல்லா 
அலுவலகங்களிலும் வெள்ளைக்கார என்ஜினீயர்களே இருப்பார்கள் . 
ஆனும் , ஆதித்தனார் , தன் ஊர்ப்பக்கமுள்ள கிராமவாசிகளை அழைத்து 


75 


வந்து , எந்திரங்களை இயக்கப் பயிற்சி அளித்து , அவர்களைக் கொண்டே 
எந்திரங்களை ஓட்டினார் . 

இதே போல , அக்காலத்தில் உயர்ந்த சாதி என்று சொல்லிக் 
கொள்ளுகிறவர்கள் தான் அச்சுக் கோப்பாளர்களாக இருந்தார்கள் . 
" தாழ்த்தப்பட்டவர்கள் " , " தீண்டத்தகாதவர்கள் ” என்றெல்லாம் 
மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களை அழைத்து வந்து , அச்சுக் 
கோக்கப் பழக்கி , தனது அலுவலகத்திலேயே வைத்துக் கொண்டார் . 
இதை எதிர்த்து உயர் சாதியைச் சேர்ந்த 

சில தொழி 
லாளர்கள் வேலை நிறுத்தங்கூட செய்தார்கள் ! 


" பத்திரிகை என்பது வெள்ளைக்காரன் கண்ட தொழில் , ஆகவே , 
அத்துறையில் நாம் முன்னேற வேண்டுமானால் , அவர்களைத்தான் பின் 
பற்ற வேண்டும் " என்று ஆதித்தனார் அடிக்கடி கூறுவார் . உலகிலேயே 
விற்பனை அதிகமுள்ள " டெய்லிமிரர் " என்ற லண்டன் செய்தித் 
தாளைத்தான் அவர் பின்பற்றினார் . 


தமிழ்ப் பத்திரிகைகளில் நாள்தோறும் தொடர்ந்து கருத்துப் 
படம் ( " கார்ட்டூன் " ) வெளியிட்டவர், ஆதித்தனார்தான் . படக்கதை 
சிரிப்பு போன்ற பொழுது போக்கு அம்சங்களுக்கு வழிகாட்டியதும் , 
" தந்தி ” தான் . 


மக்கள் பத்திரிசை 


தந்தி ” யின் வெற்றிக்கு மற்றொரு முக்கியமான காரணமும் உண்டு . 
அதை " மக்கள் பத்திரிகை ” யாக ஆதித்தனார் நடத்தினார் . “ மக்கள்) 
தமிழிலேயே செய்திகளை எழுதினார் . “ பேச்சுத் தமிழை கொச்சை 
நீக்கி எழுத வேண்டும் ” என்பது " தந்தி ” யின் பொற்சட்டம் ( Golden 
tule ) ஆகும் . 

" புலவர் தமிழை கல்கி எளிய தமிழாக ஆக்கினார் . தந்தி மக்கள் 
தமிழாக ஆக்கியது ” என்று ஆதித்தனார் சொல்லுவார் . “ புள் ” என்று 
புலவர்கள் எழுதியதை " பறவை " என்று கல்கி எழுதினார் . 
என்று எழுத வைத்தார் , ஆதித்தனார் . 


குருவி 


76 


பத்திரிகையில் செய்தித்துறையில் தான் முழுக்க முழுக்க 
தித்தனார் கவனம் செலுத்தினார் . 

" தந்தி " அலுவலகத்தில் ஒரு தொழிலாளியின் பொம்மை வாங்கி 
வைத்திருந்தார் . " நீங்கள் எழுதியிருப்பதை இந்த பொம்மையிடம் 
படித்துக் காட்டுங்கள் . அது புரிகிறது என்று தலையை ஆட்டினால் , 
அந்த செய்தியை அச்சுக் கோக்க அனுப்புங்கள் . தலையை ஆட்டாவிட் 
டால் , மீண்டும் செய்தியை எளிய முறையில் திருத்தி 

எளிய முறையில் திருத்தி எழுதுங்கள் " 
என்று துணை ஆசிரியர்களிடம் கூறுவார் . 

எளிய தமிழில் எழுதுவதற்காக தமிழுக்கு பல புதிய சொற்களை , 
பும் ஆதித்தனர் உருவாக்கிக் கொடுத்தார் . 

செய்திகளை மக்களுடைய கோணத்திலிருந்தே வெளியிட வேண் 
டும் என்றார் , அதித்தனார் . தபால் கார்டு விலை உயர்கிறது " என்று 
மற்ற பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டால் , " 6 காசு கொடுத்து 
தபால் கார்டு வாங்கிக் கொண்டு இருக்கும் நீங்கள் , இனி 10 காசு 
கொடுத்தால்தான் தபால் கார்டு கிடைக்கும் . ஏனென்றால் , இன்று 
முதல் தபால் கார்டின் விலை உயர்ந்து இருக்கிறது " என்று தான், 
தந்தி மிலே செய்தி வெளிவரும் . 

செய்தித் தலைப்புகள் வாசகர்களைக் கவரும் வகையில் படிக்கத் 
தூண்டும் முறையில் அமைய வேண்டும் என்று ஆதித்தனார் சொல்லு 
வார் . இதை " எடுத்துக் கொடுத்தல் " என்பார் . “ என் மாமியார் ஒரு 
முறை நான் சாப்பிடுவதற்கு எள்ளுருண்டை கொண்டுவந்து வைத் 
தார் . அது வெள்ளையாக இருந்தது . ஆகவே , நான் சாப்பிடத் தயங் 
கினேன் . அது நெய்யில் செய்தது . சாப்பிட சுவையாக இருக்கும் . 
உடம்புக்கு நல்லது என்று என் மாமியார் சொன்னார் . உடனே நான் 
எள்ளுருண்டையை விரும்பிச் சாப்பிட்டேன் . அதே போல , நாம் 
சொல்லும் - எழுதும் முறை வாசகர்களைப் படிக்கத் தூண்டுவதாக 
அமைய வேண்டும் " என்று கூறுவார் . 
எதையும் நகைச்சுவையோடு எழுத 

வேண்டும் என்றும் 
சொல்லுவார் . “ இடுக்கண் வருங்கால் நகுக " என்ற குறளை அடிக்கடி 
கூறுவார் . 


" தினத்தந்தி வெள்ளி விழா சின்னத்தை ஆதித்தனாருக்கு 
வழங்குகிறார் , அறிஞர் அண்ணா. ( 1968 ) 


78 
ஆதித்தனார் லண்டனில் படித்துக் கொண்டு இருந்த பொழுது 
தான் , 

வட்டமேஜை மாநாடு நடந்தது . அதில் மகாத்மா காந்தி 
கலந்து கொண்டார் . மாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒன்றுவிடாமல் மற்ற 
திருடர்கள் சேகரித்தார்கள் . “ மாநாடு நடந்து கொண்டிருந்த 
பொழுதே காந்தி எழுந்து உள்ளே சென்றார் . சற்று நேரம் கழித்து 
மீண்டும் திரும்பி வந்தார் . ஆடிக்கொண்டிருந்த ஒரு பல்லை பிடுங்கிய 
போட்டுவிட்டு வரவே அவர் எழுந்து சென்றார் ! " என்ற செய்தியை 
தனது பத்திரிகைகளுக்கு அனுப்பியவர் , ஆதித்தனார் ஒருவர்தான் ! ) 
மூன்னணியில் தமிழகம் 

தினத்தந்தி " யை மக்களின் பத்திரிகையாகவே மக்களை நம்பி 
மக்களுக்காகவே நடத்தினார் . காலையில் எழுந்ததும் சாதாரண மக்கள் 
கையில்கூட " தந்தி ” யைக் காணமுடியும் , மக்களும் தந்தியை தங்கள் 
சொந்தப் பத்திரிகையாகவே மதிக்கிறார்கள் . 

" தந்தி ” மக்களுக்கு வெறும் செய்தியை மட்டும் தரவில்லை . ஒரு 
ஊழியனாகவே உழைத்து வருகிறது . குழந்தை 

குழந்தை காணாமல் போன 
செய்தியைத் தந்தியிலே வெளியிட்டு , " தந்தியின் உதவியினால் தான் 
என் குழந்தையைக் கண்டுபிடிக்க முடிந்தது . " என்று வாயாரப் 
அகழ்ந்த பெற்றோர் பலர் . பல கொலை கொள்ளை வழக்குகளில் 
தினத்தந்தி " யினால் தான் குற்றவாளியைக் கண்டுபிடிக்க முடிந்தது 
என்று போற்றிய போலீஸ் அதிகாரிகள் , பலர் . 
படித்தவர்கள் 

தான் பத்திரிகை படிப்பார்கள் - படிக்க முடியும் , 
என்ற நிலையை மாற்றியவர் , ஆதித்தனார் . எளிய தமிழிலே எழுதி என் 
லோரும் பத்திரிகை படிக்க முடியும் என்று செய்தார் . சாதாரண 
தொழிலாளர்களையும் தினசரிப் பத்திரிகை படிக்க வைத்தார் . 

தமிழகப் பத்திரிகைத் துறைக்கு ஆதித்தனார் ஆற்றியுள்ள பணி 
அளவிட முடியாததாகும் . ஆசிய நாடுகளிலேயே பத்திரிகைத் துறையில் 
தமிழகந்தான் இன்று முன்னணியில் நிற்கிறது என்றால் அதற்குக் 
காரணம் , ஆதித்னாரே ! 
பெயர் ஏன் ? 

மதுரையில் 1942 நவம்பர் 1 - ம் நாள் அன்று " தந்தி " வெளிவரத் 
தொடங்கியது . “ இந்து ” பத்திரிகையல் துண ஆசிரியராக இருந்த 


79 


ஒருநாத அய்யர் வந்து வெட்டு விழாவை நடத்தி வைத்தார் , 

தந்தி " என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது ?. அது , ஒரு மக்கள் 
பத்திரிகைக்கு மக்களே சூட்டிய பெயர் ஆகும் !! 


" இந்த தினசரி பத்திரிகைக்கு பல அழகிய பெயர்களைக் குறிப் 
பிட்டு , அவற்றை வைக்கலாமென்று வாசகர்கள் ஆலோசனை கூறினார். 
கள் . நண்பர்கள் கூறிய எல்லாப் பெயர்களையும் நாம் நன்றாகப் 
பரிசீலனை செய்தோம் . அவற்றில் " தந்தி ” என்ற பெயரைத் தேர்ந்து 
எடுத்தோம் . அந்தப் பெயரே மிகவும் பொருத்தமானது . ஏனென்றால் , 
உள்நாட்டு செய்திகள் , வெளிநாட்டு செய்திகள் ஆகியவை எல்லாம் 
தந்தி மூலமாகவே நமது “ தந்தி ” க்கு வந்து சேர ஏற்பாடு செய்திருக் 
இறோம் " என்று " தமிழன் " அக்டோபர் 18 - ம் தேதி இதழில் எழுதி 
பிருக்கிறார் . 

" தந்தி ” என்று பெயர் கட்டியவருக்கு ரூ . 100 பரிசும் வழங்கப் 
பட்டது . 


நம்பமுடியாத வளர்ச்சி 


தொடக்கத்தில் நாள்தோறும் ஆயிரம் பிரதிகள் தான் " தந்தி " 
அச்சிட்டார் . விரைவிலேயே ஏழாயிரம் பிரதி அளவுக்கு வளர்ந் 
தது . அப்பொழுது ஏழாயிரம் பிரதிகள் விற்றது அதிசயமாகக் 
கருதப்பட்டது ! 

ஒருநாள் “ தந்தி ” க்கு விளம்பரம் கொடுக்கும்படி டி . வி . எஸ் 
கம்பெனியின் அதிபர் டி . எஸ் . சந்தானத்தை சந்தித்து ஆதித்தனார் 
கேட்டார் . “ எவ்வளவு பத்திரிகைகள் விற்பனையாகின்றன ? " என்று 
சந்தானம் கேட்டார் . “ ஏழாயிரம் ” என்று ஆதித்தனார் தெரிவித்தார் . 
ஆனால் , சந்தானம் அதை நம்பவில்லை ! " சென்னையில் அச்சாகும் 
பத்திரிகைகளே பத்தாயிரம்தானே விற்பனையாகின்றன ” என்றார் . 
நீங்கள் வேண்டுமானால் , என்றாவது இரண்டாவது காட்சி சினிமா 
வுக்குப் போகும்போது , படம் முடிந்து வரும் வழியில் திடீர் என்று 
தந்தி அலுவலகத்துக்கு வாருங்கள் . எவ்வளவு பிரதிகள் அச்சிடுகிறார் , 


80 


கள் என்பதை நேரில் பாருங்கள் " என்று ஆதித்தனார் கூறினார் . “ சரி 
பார்த்து சொல்லுகிறேன் " என்று சந்தானம் , ஆதித்தனாரை அனுப்பி 
விட்டார் . 


ஆனால் , அன்றே நள்ளிரவு 3 மணி அளவில் தந்தி அலுவலகத் 
துக்கு சந்தானம் வந்தார் ! எவ்வளவு பிரதிகள் அச்சிடுகிறார் 
கள் என்று நேரிலே பார்த்தார் . ஆதித்தனார் 

ஆதித்தனார் சொன்னது உண்மை 
தான் என்று கண்கூடாகக் கண்டார் ! மறுநாள் காலையிலேயே 
தந்தி " க்கு விளம்பரம் அனுப்பி வைத்தார் ! 


தொழில் வளர்ச்சி 


தமிழகத்தின் தொழில் வார்ச்சியிலும் “ தந்தி " க்குப் பங்குண்டு. 
புதிதாகத் தொழில் தொடங்கியவர்களுக்கு தந்தி மிகக் குறைந்த 
கட்டணத்தில் விளம்பரங்களை வெளியிட்டது . இதனால் வளர்ந்த 
தொழில்கள் பல . 

குறிப்பாக மதுரையில் உள்ள “ சைபால் " மருந்துக் கம்பெனியை 
சொல்ல வேண்டும் . அங்குலத்துக்கு அரையணா , ஓரணா என்ற கட்ட 
கனத்தில்கூட " சைபால் " விளம்பரங்களை வெளியிட்டார்கள் . மிகக் 
குறைந்த முதலீட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட சைபால் கம்பெனி, இன்று 
தமிழகத்திலேயே மிகச் சிறந்த மருந்துக் கம்பெனிகளில் ஒன்றாக 
விளங்குகிறது என்றால் , அதற்குக்காரணம் " தந்தி தந்த விளம்பரம் 
தான் , 


கலைகளையும் , கலைஞர்களையும் " தந்தி ” போற்றி வளர்த்தது . 
* நாங்கள் நாடகக்குழு தொடங்கிய காலத்தில் " தந்தி " மிகக் குறைந்த 
கட்டணத்தில் சில நேரங்களில் இலவசமாகக்கூட - விளம்பரம் 
கொடுத்து உதவியது . நாடு அறிந்தவர்களாக நாங்கள் வளர - புகழ் 
பெறத் துணையாக இருந்தது " தந்தி " தான் " என்று அவ்வை தி . க . 
சண்முகம் கூறியிருக்கிறார் . 


விளம்பரங்களுக்குக்கூட மக்களையேதான் " தந்தி நம்பியிருந்தது . 


81 


அரசாங்க விளம்பரங்களை எதிர்பார்க்கவேயில்லை. காங்கிரஸ் 
அரசாங்கமும் " தந்தி " க்கு விளம்பரம் கொடுக்கவும் இல்லை . 
கல்வி வளர்ச்சி 


தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியிலும் " தினத்தந்தி " க்குப் பங்கு 
உண்டு. 

ஆண்டுதோறும் பள்ளி இறுதிவகுப்பு ( எஸ் , எஸ் . எல் . சி . ) தேர் 
வில் தமிழகத்திலேயே முதன்மையாகத் தேறும் மாணவனுக்கு 
தினத்தந்தி " ரூ . 1000 பரிசு அளிக்கிறது . 

இந்தியாவிலேயே எந்த ஒரு பத்திரிகையும் செய்யாத அரும்பணி , 


நிற்கக்கூடாது 

1943 செப்டம்பரில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் " தந்தி 
பின் சென்னைப் பதிப்பு தொடங்கியது . 

அப்பொழுது ஒருநாள் சரியான அடைமழை . புயலும் வீசியது . 
ஒருநாள் முழுவதும் மின்சாரம் அடியோடு நின்றுவிட்டது . அந்த 
நிலையிலுங்கூட பத்திரிகையை வெளியேற்றினார் , ஆதித்தனார் . 

பத்திரிகை அலுவலகத்தில் முழங்கால் அளவு தண்எணீர் ! ) 
பெட்ரோமாக்ஸ் " விளக்குகளை வைத்து செய்திகளை எழுதி , அச்சுக் 
கோத்தார்கள் . மின்சாரம் இல்லாமல் எந்திரத்தை எப்படி இயக்கு 
வது ? மனித சக்தியை நம்பினார் . கையினாலேயே எந்திரத்தை சுற்றி , 
பத்திரிகை அச்சிட்டார் . 

மறுநாள் காலையில் வெளிவந்த ஒரே பத்திரிகை " தந்தி " தான் . 
" ஜப்பான்காரன் குண்டு வந்து விழுந்தால்கூட " தந்தி " நிற்காது . 
வாசகர்களுக்கு கிடைக்கும் ” என்றார், பத்திரிகை வெளி 
வருவதில் ஒருநாள் கூட தவறக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக 
இருந்தார் . 
தினத்தந்தி 

1948 - ல் சென்னை லஸ் பகுதியில் ஒரு வாடகைக் கட்டிடத்தில் 
" தினத்தந்தி " யைத் தொடங்கினர் . அதுமுதல் " தந்தி " என்ற பெயர் 


82 


தினத்தந்தி ” யாக மாறியது . 

( 1-1-53 முதல் எல்லா ஊர்ப் பதிப்புக்கும் " தினத்தந்த " என 
பெயர் சூட்டப்பட்டது . ) 

" தினத்தந்தி ” மளமளவென்று வளர்ந்தது . 1959 - ல் மவுண்டு 
ரோடுக்கு முன்னேறியது . 1960 - ல் எழும்பூரில் சொந்தமாக நாலு 
மாடி கட்டிடம் கட்டிக் கொண்டு குடியேறியது . இவ்வளவு பெரிய 
சொந்தக் கட்டிடத்தில் நடைபெறும் ஒரே தமிழ் நாளிதழ் " தினர் 
தந்தி " தான் . நாள் தோறும் எட்டு பக்கங்களுடன் வெளி வரும் ஒரே 
தமிழ் நாளிதழும் " தினத்தந்தி " தான் ! ] 


இன்று மதுரை , திருச்சி , கோவை , திருநெல்வேலி, வேலூர் 
ஆகிய நகரங்களிலும் " தினத்தந்தி " அச்சாகிறது . காலையில் எழுந்த 
தும் தந்தி என்று சொல்லும் அளவுக்கு தமிழர்களின் வாழ்க்கை 
நடன் " தினத்தந்தி ” ஒன்றிவிட்டது . 


மாபெரும் சாதனை 


" தினத்தந்தி ” யின் வளர்ச்சி சாதாரணமானது அல்ல . அது ஒரு 
மாபெரும் சாதனையாகும் . 14-2-60 - ல் சென்னையில் நடந்த தமிழக அர 
சாங்க ஆஸ்பத்திரி தொழிலாளர் மாநாட்டில் ஆதித்தனாரின் படத்தைத் 
திறந்து வைத்து ஈ . வெ . ரா . பெரியார் ஆற்றிய சொற்பொழிவை 
இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் : 


செயற்கரிய செய்த பெரியார் , ஆதித்தனார் . யாருமே செய்யாத 
அரிய செயல்களை அவர் செய்திருக்கிறார் . இதை நான்தான் நன்கு 
உணர்கிறேன் . முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனுக்கு என்று ஒரு 
பத்திரிகை கிடையாது . ஒரு சிலர் ஆரம்பித்த பத்திரிகைகளும் தலை 
தூக்க முடியாமல் ஒழிந்தன . ஆதித்தனார் ஒரு பத்திரிகை ஆரம்பித் 
தார் - மளமளவென்று வளர்ந்தது . எல்லாவற்றையும் சமாளித்துக் 
கொண்டு வளர்ந்தது . நன்றாகவே வேரூன்றிவிட்டது . இது எவ்வளவு 
பெரிய செயல் என்று எனக்குத்தான் தெரியும் . நாமும் பத்திரிகை 
நடத்தலாம் என்ற துணிவை மற்றவர்களுக்குக் கொடுத்தவர் , 


83 


ஆதித்தனார்தான் . ஆகவேதான ஆதித்தனாரை செயற்கரிய செய்த 
பெரியார் என்று சொல்லுகிறேன் . 
பத்திரிகை சுதந்திரம் 

பத்திரிகைகளின் சுதந்திரத்தைப் பாதுகாக்க ஆதித்தனார் தவறு 
பதே இல்லை. அதற்கு ஆபத்து வந்தபோது துணிந்து எதிர்த்தார் ... 

“ தமிழன் " , " தந்தி ” தொடங்கிய காலத்தில் உலகப்போர் நடந்து 
கொண்டிருந்தது . ஆகவே , செய்திகள் வெளியிடுவதில் பத்திரிகை 
களுக்கு பல கட்டுதிட்டங்கள் விதிக்கப்பட்டன . 

பொதுமக்களுக்குப் பத்திரிகைகள் கண்கள் போன்றவை . அற் 
தக் கண்களைத் திறக்க வேண்டுமானால் சர்க்கார் தாங்கள் அறிந்து 
கொள்ள முடியாத பத்திரிகைத் தொழிலில் தலையிடாமல் இருக்க 
வேண்டும் . அவர்கள் போட்டிருக்கும் கட்டுப்பாடுகளை உடனே 
தளர்த்திவிட்டு , பொதுமக்களிடமிருந்து பறித்துக் கொண்ட கண் 
களை திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் " என்று அந்நியர் ( ஆங்கிலே 
பர் ) ஆட்சிக் காலத்திலேயே எழுதினார் . ( " தமிழன் ” முதல் இதழ் ) 

போர்ச் செய்திகளை விரிவாக வெளியிட்டதற்காக , " தந்தி " 
ஆசிரியரை அழைத்து அதிகாரிகள் 

பலமுறை எச்சரித்தார்கள் . 
சென்னைப் பதிப்பை நிறுத்தும்படியும் 

கட்டளை பிறப்பித் 
தார்கள் . 
பொதுத்தேர்தல் 

1967 - ம் ஆண்டிலே நடந்த பொதுத்தேர்தலில் எதிர்ப்பு 
இணிக்கு “ தினத்தந்தி ” முழு ஆதரவு அளித்தது . 

தேர்தல் முடிவிலே , " தமிழ் நாட்டில் எதிர்ப்பு அணி இவ்வளன 
பெரும் வெற்றி பெற்றதில் கால்பங்கு "" தினத்தந்தி ” க்கு உரியது 
என்று ராஜாஜி பாராட்டினார் . 


மாலை முரசு 


வெள்ளைக்கார நாடுகளில் போல தமிழகத்திலும் மாவட்ட 
அத்திரிகைகள் தோன்ற வேண்டும் என்பது ஆதித்தனாரின் ஆதை 


84 


என்வே , தன் மகன்கள் , மருமகன் வாயிலாக மாவட்டந்தோறும் 
" மாலைமுரசு " பத்திரிகையை தொடங்கி வைத்தார் . 

சென்னை , திருச்சி , மதுரை , திருநெல்வேலி, வேலூர் , சேலம் , 
கோவை ஆகிய நகரங்களில் இப்பொழுது " மாலை முரசு " அச்சாகிறது . 
காகித ஆலை 

பத்திரிகைகள் நடத்த பத்திரிகைத்தாள் முக்கியமாகத் தேவை 
வெளிநாடுகளில் இருந்து பெருமளவில் பத்திரிகைத்தாளை இந்தியா 
இறக்குமதி செய்கிறது . எத்தனை நாளைக்கு நாம் பிறர் கையையே எதிர் 
பார்க்க முடியும் ? அதோடு மேல் நாடுகளில் பெரிய பத்திரிகைகள் 
எல்லாம் சொந்தத்திலேயே காகித ஆலைகளும் வைத்திருக்கின்றன . 
ஆகவே , சொந்தத்திலேயே பத்திரிகைத்தாளையும் தயாரிக்க ஆதித்தனார் , 
திட்டமிட்டார் . 
1942 - ல் 

தொடங்கிய காலத்தில் பத்திரிகைத்தாள் 
கிடைக்காமல் , வைக்கோலை அரைத்து கைக் காகிதம் 
தயாரித்து பத்திரிகை அச்சிட்டார் . அப்பொழுது " தந்தி " ஆயிரக் 
கணக்கான பிரதிதான் விற்றது . இப்பொழுதோ இலட்சக்கணக்கான 
பிரதிகள் விற்பனையாகின்றன . கைக்காகிதத்தையே நம்பிக் கொண்டு 
இருக்க முடியுமா ? அதோடு வேகமாக அச்சிடும் " ரோட்டரி " அச்ச 
கத்துக்கு கைக்காகிதம் பயன்படாது . ஆகவே . காகித ஆலையைத் 
தொடங்க முயற்சி எடுத்துக் கொண்டார் . 


திருநெல்வேலி மாவட்டத்தில் " உடை மரங்கள் " ஏராளமாக சௌரி 
கின்றன. இந்த மரங்களை விறகாக எரிப்பதற்கு மட்டுமே மக்கள் பயன் 
படுத்தி வந்தார்கள் . இந்த மரத்தை அரைத்துக் கூழாக்கி காகிதம் 
செய்ய முடியுமா என்ற ஆராய்ச்சியில் ஆதித்தனார் இறங்கினார் . அவரே 
மரத்தை துண்டாக்கி , 

தூளாக்கி , 

காகிதம் செய்து பார்த் 
தார் . உடை மரத்தில் இருந்து காகிதம் தயாரிக்க முடியும் என்ற 
நம்பிக்கை ஏற்பட்டது . உடனே, உடை மரத்துண்டுகளை வெட்டி , 
டேராடூனில் உள்ள காட்டுவள ஆராய்ச்சி நிலையத்துக்கு அனுப்பினார் . 
அங்கேயுள்ள நிபுணர்கள் பரிசோகனைகள் நடத்தி , 

பரிசோகனைகள் நடத்தி, உடை மரத்தில் 


85 


இருந்து காகிதம் தயாரிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தினார்கள் ) 
அதன்பின் , 

திருநெல்வேலியை அடுத்த அரியநாயகிபுரத்தில் 
தாம்பரவருணி ஆற்றங்கரையில் " சன் பேப்பர் மில் " என்ற காகித 
ஆலை , 1962 - ல் அவருடைய தமையனார் தையல்பாக ( எஸ்.டி. ) ஆதித்துக் 
முயற்சியில் தொடங்கப்பட்டது . இக்காகித ஆலைக்கு வருகை புரிந்த 
முன்னாள் தொழில் அமைச்சர் ஆர் . வெங்கடராமன் , ஒன்றுக்கும் 
உதவாது- வெறும் விறகுதான் என்று நினைக்கப்பட்ட 
மரத்தில் இருந்து காகிதம் தயாரிக்க முயற்சி எடுத்துக் கொண்ட 
ஆதித்தனாரைப் பாராட்டினார் . 


உடை 


இந்த ஆலையில் தயாராகும் காகிதம் " தினத்தந்தி க்கு பயன் 
படுவதுடன் , மற்ற பத்திரிகைகளும் வாங்கி பயன்படுத்துகின்றன . 
எனவே , இக்காகித ஆலையும் பத்திரிகை உலகிற்கு ஆதித்தனார் செய்த 
ஒரு பெருந்தொண்டே ஆகும் . 


வெள்ளி விழா 


இவ்விதம் , கடந்த 25 ஆண்டுகளாக தமிழுக்கும் , தமிழ் மக்களுக் 
கும் இடைவிடாப் பணியாற்றி வரும் " தினத்தந்தி " யின் வெள்ளிவிழா , 
1968 ஆகஸ்டு 27 - ல் கொண்டாடப்பட்டது . 


முதலமைச்சர் அறிஞர் அண்ணா தலைமைதாங்கி , வெள்ளிவிழா 
சின்னத்தை ஆதித்தனாருக்கு வழங்கினார் . அமைச்சர்களும் , ம.பொ. சிவ 
ஞானம் , டாக்டர் மு . வரதராசனார் , கி . ஆ . பெ . விசுவநாதம் ஆகிய 
வர்களும் கலந்து கொண்டு , ஆதித்தனாரின் பணியைப் பாராட்டினார் 


86 


9. தனிமைச் சிறை 


1967 - ம் ஆண்டில் 


நட நத 

பொதுத் தேர்தலில் தான் 
தமிழ்நாட்டில் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட் 
டது என்று பலர் நினைப்பார்கள் . ஆனால் , அதற்கு 15 ஆண்டுகளுக்கு 
முன்பே , 1952 - ல் நடந்த பொதுத் தேர்தலிலே , தமிழ்நாட்டில் காங் 
கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது ! அன்று தமிழ்நாட்டில் காங்கிரசைத் 
தோல்வி அடையச் செய்தவர் , ஆதித்தனார்தான் ! 

அப்பொழுது தமிழ்நாடு ஆந்திராவுடன் சேர்ந்து ஒரே மாநில 
மாக இருந்தது . " ஆந்திரகேசரி " டி . பிரகாசம் ஆந்திர மக்களை காங் 
கிரசுக்கு எதிராக ஒன்று திரட்டினார் . அதே போல , தமிழ்நாட்டில் காங் 
கிரசுக்கு எதிராக மக்களை ஒன்றுதிரட்டி , பலமான எதிர்ப்பு சக்தியை 
ஆதித்தனார் உருவாக்கினார் . 


கூட்டணி 


தமிழ்நாட்டில் அப்பொழுது எதிர்க்கட்சிகள் சிதறிக் கிடந்தன . 
எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரே அணியில் திரண்டால் தான் காங் 
சிரசை வீழ்த்த முடியும் . இல்லாவிட்டால் , எதிர்க்கட்சிகளின் ஓட்டு 
காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் " 

என்று 
ஆதித்தனார் சொன்னார் . 
இந்த நோக்கத்துடன் , எதிர்க்கட்சிகளை இணைத்து 

ஐக்கிய 
முன்னணி ” அமைத்தார் . எல்லா எதிர்க்கட்சிகளும் இந்தக் கூட்டணி 
யில் ஒன்று திரண்டன . ஐக்கிய முன்னணியின் செயலாளராக ஆதித்த 
னாரை தேர்ந்தெடுத்தார்கள் . காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்து , 
கூட்டாள் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். 


87. 


தேர்தல் முடிந்து , வாக்குகள் எண்ணப்பட்டு , மக்கள் தீர்ப்பும் 
அறிவிக்கப்பட்டது . 

கூட்டணிக்கு -166 இடங்கள் . 

காங்கிரசுக்கு -153 இடங்கள் . 
கவர்னருடன் சந்திப்பு 

கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற 16 பேர்களின் பட்டியலுடன் 
கூட்டணியின் செயலாளர் என்ற முறையில் சுவர்னரை ( கவர்னர் பூது பிர 
காசா ) சந்தித்தார் , ஆதித்தனார் . ஆனால் , அமைச்சரவை அமைக்க 
கூட்டணியை கவர்னர் அனுமதிக்கவில்லை ! " கூட்டணி என்பது ஒரு 
கட்சி அல்ல , பல கட்சிகளின் கூட்டு ! கட்சிவாரியாகப் பார்க்கும் 
பொழுது , காங்கிரஸ்தான் பெரிதாக இருக்கிறது " என்று கூறி , காங் 
கிரசையே அமைச்சரவை அமைக்கும்படி கவர்னர் அழைத்தார் . 

சட்டசபையிலே கூட்டணிக்குத்தான் பெரும்பான்மை பலம் . 
மந்திரிசபை அமைக்கும்படியோ சிறுபான்மைக் கட்சியான காங்கிர 
சுக்கு அழைப்பு ! அப்பொழுது தான் காங்கிரஸ்காரர்கள் 

ராஜாஜி 
பின் உதவியை நாடினார்கள் . அவர் கூட்டணியில் இருந்த மாணிக்க 
வேலரை தன் பக்கம் இழுத்து அமைச்சர் பதவி கொடுத்து , தானும் 
முதலமைச்சராகி , காங்கிரஸ் மந்திரிசபையை அமைத்தார் ! ராஜாஜி 
கொண்டு வந்த கல்வித் திட்டத்தை சட்டசபையில் கூட்டணி தோற் 
கடித்தது . 

அடுத்து 1957 - ல் வந்த பொதுத்தேர்தலின் போதும் ஆதித்த 
னார் கூட்டணி அமைக்க முயற்சி எடுத்துக் கொண்டார் . 
ஆனால் , தலைவர்கள் இடையே இணக்கம் உடன்பாடு ஏற்படாத 
தால் , அந்த முயற்சி பலன் அளிக்கவில்லை . 
எதிர்ப்பு அணி 

1967 - ல் நாலாவது பொதுத்தேர்தல் வந்தது . 

டெல்லி ஆதிக்கத்தின் ஆணிவேர் காங்கிரஸ் கட்சி தான் காங் 
கிரசை உலுக்கினால் டெல்லியே குலுங்கும் - காங்கிரஸ் வீழ்ந்தால் , 


88 


டெல்லியின் வீழ்ச்சிக்கு வழி பிறக்கும் என்று ஆதித்தனார் கண்டு 
கொண்டார் . ஆகவே , காங்கிரசுக்கு எதிராக ஒரு மாபெரும் எதிர்ப்பு 
சக்தியை உருவாக்கும் பணியில் 1965 - ம் ஆண்டிலேயே இறங்கி 
விட்டார் . மாதத்தில் 20 நாள் , 25 நாள் என்று வெளியூர்ப்பயணங்களை 
மேற்கொண்டார் - ஊர், ஊராக சென்றார் . காங்கிரசுக்கு எதிரான 
வர்களையெல்லாம் ஒன்று திரட்டினார் . ஓர் எதிர்ப்பு அணியை உரு 
வாக்கி வந்தார் . 


எதிர்ப்பு அணியின் மாநாடு நெல்லையில் 1965 அக்டோபர் 2 , 3 
ஆகிய நாட்களில் நடந்தது . அதில் 15 கட்சிகள் கலந்து கொண்டன. 
பொதுத்தேர்தலில் எதிர்ப்பு அணி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்த 
முடிவு எடுக்கப்பட்டது . 


பாதுகாப்பு சட்டம் 


இந்த எதிர்ப்பு அணி காங்கிரசுக்கு ஓர் அறை கூவலாக அமைந் 
தது . ஆதித்தனாரை வெளியே விட்டு வைத்தால் , நம் பதவிக்கு 
ஆடத்து என்று பதவியிலே இருந்த பக்தவச்சலம் போன்ற காங் 
கிரஸ்காரர்கள் பயந்தார்கள் . அவர்களின் பதவி 
நாற்காலி அப்பொழுதே ஆட ஆரம்பித்துவிட்டது . ஆகவே , 
எதிர்ப்பு அணி மாநாடு நடந்த ஐந்தாறு நாளில் ஆதித்தனார் 
வெளியேயிருப்பது தேசத்துக்கே ஆபத்து என்று கூறி , அவர் மீது 
இந்திய பாதுகாப்பு சட்டத்தை ஏவி விட்டார்கள் ! 


1965 - ம் ஆண்டு அக்டோபர் 9 - ம் நாள் ஆதித்தனார் பாது 
காப்பு சட்டப்படி கைது செய்யப்பட்டார் ! 

காலை 8-30 மணிக்கு வீட்டில் இருந்தபொழுது அவரைக் கைது 
செய்ய போலீசார் வந்தார்கள் . " கைது செய்ய வந்திருக்கிறோம் ” 
என்று சொன்னார்கள் , " மிக்க மகிழ்ச்சி . இது நான் எதிர்பார்த்தது 
தான் . பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொள்ள அரை மணி நேரம் 
அவகாசம் கொடுக்க முடியுமா ? என்று ஆதித்தனார் கேட்டார் . 
போலீசாரும் அனுமதித்தார்கள் . அரை மணி நேரத்துக்குள் பெட்டி 


தனிமைச் சிறையில் இருந்து விடுதலயாக வந்த ஆதித்த 
வாருக்கு சென்னை சென்டிரல் ரெயில் நிலையத்தில் வரவேற்பு 
அளிக்கப்பட்டது . ( 1966 ) 


96 


கைகளை எடுத்துக்கொண்டு , போலீஸ் லாரியில் ஏறிக் கொண் 


கவிமைச் சிறை 

அன்று பகல் முழுவதும் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் 
ஆதித்தனாரை வைத்திருந்தார்கள் . 

அன்று இரவு ரெயில் மூலம் கோவைக்கு அழைத்து செல்லம் 
பட்டார் . மறுநாள் காலையில் கோவையில் தனிமைச் சிறையிலே 
அடைக்கப்பட்டார் ! 

ஆம் , தனிமைச் சிறைதான் ! 

மற்ற கைதிகளிடம் இருந்து ஆதித்தனாரை தனியே பிரித்து , 
தனியாக இரும்பு வேலி போடப்பட்ட பகுதியில் வைக்கப்பட்டார் . 
பாரையும் பார்க்கவோ . எவரோடும் பேசவோ அனுமதிக்கவில்லை. 


எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் ஆதித்தனாருக்கு , தனி 
மைச் சிறை காலையும் கையையும் கட்டிப் போட்டது போல இருந் 
தது . இருந்தாலும் , மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை , எம்மை மாட்ட 
நினைத்திடும் சிறைச்சாலை " என்று மகிழ்ச்சியோடு தனிமைச் சிறையை 
ஏற்றுக் கொண்டார் . 

ஆதித்தனாருக்கு சிறையில் துணையாக இருந்தது , " சிலப்பதிகார 
நூல்தான் . சிறைக்கு “ சிலப்பதிகாரத்தையும் எடுத்து சென்றிருந் 
தார் . அவருக்கு மிகவும் பிடித்தமான நூல் , இதுதான் . இமயத்திலே 
தமிழ்க்கொடி பறந்த இணையற்ற வரலாற்றை தமிழர் கப்பல் உல 
கெல்லாம் வலம்வந்த பழங்கதையை எடுத்துக்காட்டும் 

நூல் 
அல்லவா , சிலப்பதிகாரம் ? 


சிறைக் கொடுமையால் ஆதித்தனாரின் உடல் நலம் மிகவும் 
பாதிக்கப்பட்டது . நாளுக்கு நாள் நலிந்து மெலிந்து கொண்டு வந் 
தார் . அவர் எடையில் 26 பவுண்டு குறைந்து விட்டது . இறுதியில் 
அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள் . நாடித்துடிப்பு தளர்ந்து 
கொண்டே வந்தது . 

நாலைந்து துடிப்புக்கு ஒருமுறை 


91 


நிற்கவும் செய்தது . ஒரேயடியாக நின்று விடக்கூடாதே என்று அச்சம் 
அடைந்த காங்கிரஸ் அரசாங்கம் , 1966 ஜனவரி 7 - ல் ஆதித்தனாரை 
விடுதலை செய்தது . 
சிறையில் இருந்து 

வந்ததுமே , டாக்டரின் கைதி " யானார் . 
ன்னும் ஆறு மாதத்துக்கு வெளியூருக்கோ 
பொதுக் கூட்டங்களுக்கோ போகக்கூடாது " என்று டாக்டர்கள் 
கண்டிப்பாகத் தடைவிதித்து விட்டார்கள் . உடல் நலம் அவ்வளவு 
தூரம் கெட்டிருந்தது . 

சிறை வாசத்தால் அவரது உடல் நலந்தான் கெட்டதே தவிர , 
அவர் உளத்தின் உறுதியைக் கடுகளவுகூட அசைக்கமுடியவில்லை , 
காங்கிரஸ் அரசாங்கத்தால் , அதற்குப் பதில் அவர் உளம் - நோக்கம் 
உறுதி அடையவே செய்தது . 

ஆதித்தனாரை தனிமைச் சிறையில் வைத்தது பற்றி , பொதுத் 
தேர்தலில் காங்கிரஸ் தோற்று கழக அரசு ஏற்பட்ட பின்பு ,சட்டசபை 
யில் கேள்வி கேட்கப்பட்டது . ஆனால் , இது சம்பந்தமான பைல்களை 
பக்தவச்சலம் எரித்துவிட்டார் என்று முதலமைச்சர் அண்ணா தெரி 
வித்தார் . 


தி.மு.க.வில் 

1967 பொதுத்தேர்தலின் போது அண்ணா அமைத்த கூட்டணியில் 
ஆதித்தனார் பெரும்பங்கு ஏற்றார் . 1965 - ல் தி.மு.கழகத்தில் ஆதித்தனர் 
இணைந்து விட்ட பிறகு , தென் மாவட்டங்களில் ஆக்கப் பணிசெய்ய 
அண்ணா ஆதித்தனாரையே நம்பி பொறுப்புகளை ஒப்படைத் 
திருந்தார் . 

தி . மு . கழகத்திற்கும் ஆதித்தனாருக்கும் ஏதோ புதிய உறவு அல்ல , 
இது . 1953 - ல் ஆதித்தனார் வெளிநாட்டுப் பயணத்தை முடித்துக் 
கொண்டு திரும்பியதும் , சென்னை ராயபுரத்தில் உள்ள தி . மு . கழக 
தோலமை நிலையத்தில் ( " அறிவகம் " ) அவருக்கு வரவேற்பு அளிக்கப் 
பட்டது. தி . மு . கழக தலைமை நிலையத்தில் வரவேற்பு அளிக்கும் 
ஒரே ஸ்வர் , 


92 


1958 ல் நாம் தமிழர் இயக்கம் மீண்டும் செயல்படத் எதாட 
இயதும் , தி . மு . கழகத்தின் அதிகாரப்பூர்வமான நாளேடு “ நம்தாடு 
போலிதேசியத்தைத் தவிர்க்கவும் , தமிழ் அரசு காணவும் ஆதித் 
தனார் அவர்கள் பொறுப்பேற்று பணிபுரிய வேண்டுகிறோம் . தமிழகம் 
அழைக்கிறது ! தமிழர் அழைக்கின்றனர் ! போலி தேசியத்தை - புதிய 
ரகாதிபத்தியத்தை எதிர்த்துப் பணியாற்ற வருக -- வருக என அழைக் 
கறோம் " என்று எழுதியது . எனவே , தி . மு . கழகத்துக்கும் ஆதித்த 
ஒருக்கும் என்றுமே உறவு கொள்கை உடன்பாடு இருந்து தான் வந் 
திருக்கிறது . 


1939 - ம் ஆண்டு முதலே அறிஞர் அண்ணாவுடன் ஆதித்தனாருக்குத் 
தொடர்பு உண்டு . இதுபற்றி ஆதித்தனார் கூறியிருப்பதாவது : 


1939 - ல் நான் மலேயாவில் பாரிஸ்டராகத் தொழில் புரிந்து 
வந்தபோது , தமிழகத்தில் , தமிழ்நாடு தமிழருக்கே ! என்ற குரல் 
கிளம்பியதைக் கேட்டேன் . அந்த இலட்சியத்துக்குத் தொண்டாற் 
றும் எண்ணத்தோடு மனைவி மக்களுடன் சென்னை வந்து சேர்ந்தேன் , 


காரை 


சென்னைக்குக் கப்பலில் வந்து இறங்கிய அன்று , திருக்கழுக் 
குன்றத்தில் நீதிக்கட்சியின் மாநாடு நடைபெற்றது . உடனே , 
சென்னையிலிருந்து ஒரு வாடகைக் 

அமர்த்திக் கொண்டு 
திருக்கழுக்குன்றம் போனேன் , தலைவர் பெரியார் அவர்களைச் சந் 
தித்தேன் . அவரிடம் நான் என் கருத்தைத் தெரிவித்தவுடன் , 
மாநாட்டுப் பந்தலுக்குள் அண்ணா அவர்களைச் சுட்டிக் காட்டி 
அதோ பத்தலுக்குள் அண்ணாதுரை இருக்கிறார் ; அவரிடம் பேசும் 
கள் ! என்று கூறி அனுப்பி வைத்தார் . 

மாநாடு முடிந்த பிறகு , அண்ணா அவர்களோடு நீண்ட நேரம் 
உரையாடும் வாய்ப்பு எனக்கு அன்று கிடைத்தது , தமிழ் மொழிக்கு 
ஒரு மறுமலர்ச்சி தேவை என்ற கருத்தை மிகவும் வலியுறுத்திப் 


அசினார் . 


தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் நாட்டுக்கும் அவருடன் சேர்ந்து 
தொண்டாற்ற உறுதி கொண்டிருக்கிறேன் என்றும் , மலேயா போய் 


93 


விட்டு மீண்டும் திரும்பி வருவேன் என்றும் கூறி அவரிடம் விட 
பெற்றுக்கொண்டேன் . 

1942 - ல் திரும்பி வந்தேன். மதுரையில் தமிழன் என்ற வார 
இதழைத் தொடங்கினேன் , அப்போது அண்ணா அவர்கள் தமிழன் 
பத்திரிகைக்கு ஒரு வாழ்த்துச் செய்தி அனுப்பி இருந்தார் . அதை 
இன்றும் நான் வைத்திருக்கிறேன் ,. 

1952 - ல் காங்கிரசை எதிர்த்துக் கூட்டணி பெயரால் தேர்தல் 
களத்தில் இறங்கிய போது , கூட்டணி வெற்றி பெற அண்ணா அவர் 
கள் உறுதுணை செய்தார்கள் . அப்போது தி . மு . கழகம் தேர்தலில் 
போட்டியிடவில்லை . 

1953 - ல் , நான் கூட்டணியின் பொதுச் செயலாளனாக இருந்த 
போது , ரஷியா சென்று வந்தேன் . அப்போது அண்ணா அவர்கள் 
எனக்கு தி . மு . கழகத்தின் தலைமை நிலையத்தின் சார்பில் வர 
வேற்பு அளித்தார் . 

1965 - ல் பாதுகாப்புக் கைதியாக என்னை நான்காவது முறை 
பாக சிறைப்படுத்தினார்கள் . அந்தச் சமயத்தில் ஒருநரள் பரோ 
லில் " வந்திருந்தேன் . பரோலில் இருந்து லீவில் வந்திருந்த 
நான் , கலைஞர் அவர்களை மேகலா அலுவலகத்தில் சந்தித்து , 
பிரிவினைத் தடைச் சட்டம் வந்துவிட்டதால் , கழகத்தில் இரண்டறச் 
சேர்ந்து விடுவதாகத் தெரிவித்துவிட்டு, மறுநாள் கோவைச் சிறைக் 
குப் போய்விட்டேன் , 

அதன் பிறகு கூட்டணி அமைப்பதில் அறிஞர் அண்ணாவுடனும் , 
கலைஞர் அவர்களுடனும் சேர்ந்து பல திட்டங்களைத் தீட்டினேன் . 

( " முத்தாரம் " 1969 மார்ச் இதழ் ). 
முறியடித்தார் 

1967 பொதுத் தேர்தலில் நெல்லை மாவட்டத்தை ஆதித்தனார் 
கையில் அண்ணா ஒப்படைத்தார் . 

" எதிர்ப்பு அணிக்கு 12 இடங்களையாவது பிடித்துத் தருவேன் 
என்று ஆதித்தனார் உறுதி கூறினார் . 


94 


" நாலைந்து இடங்கள் கிடைத்தாலே பெரிய காரியம்" என்று 
அண்ணா நினைத்தாராம் . ( தேர்தலுக்குப்பின் ஆதித்தனாருக்கு நடந்து 
பாராட்டு விழாவில் அண்ணாவே இதைத் தெரிவித்தார் . ) அண்ணா அறி 
பேடி நினைக்கக்காரணம் இருந்தது . முந்திய ( 1962 ) பொதுத்தேர்தலில் 
திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சட்டசபை இடங்கள் எல்லா 
வற்றையும் காங்கிரஸ் பிடித்திருந்தது . நூற்றுக்கு நூறும் காங்கிரஸ்க 
இந்தியாவிலேயே திருநெல்வேலி 

மாவட்டம்தான் காங்கிரஸ் 
கோட்டையாக பேர் பெற்றிருந்தது . ஆகவே , அந்த மாவட்டத்தில் 
நாலைந்து இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் இழக்கும் என்று எவரும் 
எதிர்பார்க்கவில்லை . 


ஆனால் , தேர்தல் முடிவில் ...14 தொகுதிகளிலே காங்கிரசை 
வீழ்த்தினார் , ஆதித்தனார் . நெல்லை மாவட்டத்தில் உள்ள 19 இடம் 
களில் காங்கிரசுக்குக் கிடைத்தது , ஐந்துதான் . எதிர்ப்பு அணி பெரி 
றதோ 14 இடங்கள் ! 


1962 - ல் நடந்த பொதுத் தேர்தலில் நெல்லை மாவட்டத் 
தில் எதிர்க்கட்சிகளுக்கு ஓர் இடங்கூட கிடைக்கவில்லை என்பதையும் 
இத்துடன் இணைத்துப் பார்த்தால்தான் , இந்த வெற்றி எவ்வளது 
பெரிய வெற்றி என்பது புலனாகும் . 


1968 ஜூலையில் தென்காசியில் நடந்த இடைத் தேர்தலில் 
எங்கிரசைவிட 23,000 வாக்கு வித்தியாசத்தில் கழகம் அமோக 
வெற்றி பெற்றதற்கும் ஆதித்தனார்தான் காரணம் என்பதும் 
அறிந்த இரகசியமே ! 


10. அவைத்தலைவர் 


முக அரசின் முதல் சட்டப் பேரவைத் தலைவர் ( சபாநாயகர் ) 
ஆக பணியாற்றும்படி ஆதித்தனாரை அறிஞர் அண்ணா கேட்டுக் 
கொண்டார் என்றால் , சட்டசபையில் ஆதித்தனார் பல ஆண்டுகளாகப் 
பணியாற்றிப் பெற்ற பழுத்த அனுபவங்களே அதற்குக் காரணம் . 

1947 முதல் 1953 வரை அவர் தமிழக மேலவை உறுப்பினராக 
இருந்தார் . 1957 முதல் 1962 வரை சட்டசபை உறுப்பினராக 
பணியாற்றினார் . 1964 - ல் மீண்டும் மேலவையில் பணியைத் தொடர்ந் 
தார் . 1967 - ல் பேரவைக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்டு , பேரவை உறுப் 
பினர்களால் தங்கள் தலைவராகவும் ( சபாநாயகராக ) தேர்ந்தெடுக்கப் 
பட்டார் . 


சட்டசபை பணி 


1952 - ல் நடந்த பொதுத்தேர்தலில் தான் ஆதித்தனார் கூட்டணியை 
உருவாக்கினார் . கூட்டணியின் முழுப் பொறுப்பையும் ஏற்றிருந்ததால் , 
அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை . தேர்தல் முடிவில் மேல்சபை 
உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டு , மேல்சபையில் எதிர்க்கட்சித் 
தலைவராகவும் பணியாற்றினார் . 

அப்பொழுது தான் , ஏழைத் தொழிலாளரை மிகவும் பாதித்த 
பனைமர வரியை எதிர்த்து , உறுப்பினர் பதவியை விட்டே விலகியது . 
பிறகு 1957 - ல் நடந்த பொதுத்தேர்தலில் சாத்தான்குளத்தில் போட்டி 
மிட்டார் . அவரையே மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் . 

1964 - ல் ஆதித்தனார். மீண்டும் மேல்சபை உறுப்பினரானார் . 


96 


சட்டசபையில் ஆதித்தனார் ஆற்றிய பணிகள் பல. " தமிழ்நாடு ” 
என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் முதல் 
சட்டசபையில் அதித்தனார் எழுப்பினார் . 

தமிழகத்தில் " உயிர்ப்பலி தடைச்சட்டம் ” நிறைவேறக் காரண 
மாக இருந்தவரும் ஆதித்தனார்தான் , 
அவைத் தலைவர் 

1967 - ம் ஆண்டு நடத்த பொதுத் தேர்தலில் திருவைகுண்டம் 
தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டசபைக்கு ஆதித்தனார் போட்டி 
யிட்டார் . பெரும் வெற்றியும் பெற்றார் . கழகத்தின் சார்பில் போட்டி 
யிட்ட ஆதித்தனாருக்கு 41,828 ஒட்டுகளும் , அவரை எதிர்த்தும் 
போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளருக்கு 22.767 ஒட்டு 
களும் கிடைத்தன . 

சட்டசபை அனுபவமும் , சட்ட அனுபவமும் நிறைந்த ஆதித்த 
னாரையே அவைத்தலைவராக தேர்ந்தெடுப்பது என்று தி . மு . கழகம் 
முடிவு செய்தது . 

17-3-67 - ல் அவைத்தலைவர் தேர்தல் நடந்தது . ஆதித்தனார் 
பெயரை கல்வி அமைச்சர் இரா . நெடுஞ்செழியன் எடுத்துச் சொல்ல , 
பொதுப்பணி அமைச்சர் மு . கருணாநிதி தொடுத்துச் சொன்னார் . 

ஆதித்தனார் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் . 
ஆனால் , கூட்டணியைச் சேர்ந்த சுதந்திரக் கட்சியே ஆதித்தனாதை 
எதிர்த்து கோதண்டராமையாவை நிறுத்தியது . ஆகவே , வாக்கும் 
பதிவு நடந்தது . 

ஆதித்தனார் பெற்றது 153 வாக்குகள் , கோதண்டராமையாவுக்குக் 
படைத்ததோ வெறும் 21 வாக்குகள் . ஆதித்தனார் மீது பேரவை 
உறுப்பினர்களுக்குள்ள நம்பிக்கையையே இது காட்டியது . 
அண்ணா பாராட்டு 

பேரவைத்தலைவராக ஆதித்தனார் தேர்ந்தெடுக்கப்பட்டதும், 
அவரைப் பாராட்டி முதலமைச்சர் அண்ணா பேரினர் . 


அ -4 


அவைத் 
தலைவர் 
சபாநாயகர் 
) 
ஆக 
பதவி 
ஏற்கிறார் 
, 
ஆதித்தனார் 
. 
அருகில் 
இருப்ப 
வர்கள் 
இரா 
, 
நெடுஞ்செழியனும் 
, 
கருத்திருமனும் 
, 
( 
1967 
) 


98 


" உலகில் முறையான ஆட்சிமுறை அமைவதற்கு முன்பே உலகப் 
மெச்ச தமிழன் ஆட்சி நடத்தியதாக வரலாறு உள்ளது . அதை அறிந்த 
தங்கள் தலைமையில் இந்த மன்றம் சிறந்து விளங்கும் ” என்று அண்ள 
கூறினார் . 

அண்ணாவின் நம்பிக்கை வீண்போகவில்லை . ஆதித்தனார் அவைத் 
தலைவராக ஆன நாள் முதல் தமிழக சட்டசபை மேலும் சிறப்படையத் 
தொடங்கியது . சட்டசபையில் தமிழ்மணம் கமழ்ந்தது . தமிழன்னை 
உளங்குளிர்ந்தாள் . 

சட்டசபை நிகழ்ச்சிகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடத்தலாம் 
என்று விதி இருந்தது . ஆனால் , பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே 
நிகழ்ச்சிகள் நடந்துவந்தன . அதை மாற்றி தமிழிலேயே நிகழ்ச்சிகளை 
நடத்தினார் , ஆதித்தனார் . 

சட்டசபையின் வரவு செலவு திட்ட ( பட்ஜெட்டு ) கூட்டம் 
ஜூன் 17 - ம் நாள் தொடங்கியது . " அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி 
பகவன் முதற்றே உலகு " என்ற திருக்குறளின் முதலடிகளைக் கூறி 
கூட்ட நிகழ்ச்சிகளை தொடங்கிவைத்தார் . சட்டசபைக் கூட்டம் திருக் 
குறள் பாடலுடன் தொடங்கியது இதுவே முதல் முறையாகும் . 
தமிழ்நாடு 

திருக்குறளுடன் தொடங்கிய இந்தக் கூட்டம் , “ தமிழ் 
நாடு வாழ்க " என்ற நாட்டு வாழ்த்துடன் முடிந்தது . 

இக்கூட்டத் தொடரில்தான் “ தமிழ்நாடு என்று பெயர் சூட்டும் 
தீர்மானத்தை முதலமைச்சர் அண்ணா கொண்டுவந்தார் . அவை 
யிலே ஒருமுகமாக அத்தீர்மானம் நிறைவேறியது . தீர்மானம் நிறை 
வேறியதும் , அண்ணா " தமிழ்நாடு " என்று குரல் கொடுக்க , மற்ற 
உறுப்பினர்கள் வாழ்க " 

என்று 

முழங்க அவைத்தலைவராம் 
ஆதித்தனாரிடம் அண்ணா 

அண்ணா அனுமதி கேட்டார் . அவரும் 
மகிழ்வுடன் அனுமதி அளித்தார் . “ தமிழ்நாடு வாழ்க " என்று 
உறுப்பினர்கள் மும்முறை முழங்கினார்கள் . 

தமிழ்நாடு சட்டசபையில் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 


99 


தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க ஒரு 
நிகழ்ச்சியாகும் . அதிலே ஆதித்தனாரின் பெயரும் இடம் பெறுவது 
உறுதி , ஏனென்றால் , தமிழன்னை தனது ஆசையை நிறைவேற்றிக் 
கொள்ள அவரையே ஒரு கருவியாகக் கொண்டாள் ! 
கலைஞர் புகழ் மாலை 

சென்னை அசோகா ஓட்டலில் அறிஞர் அண்ணா தலைமையில் 
ஆதித்தனாரைப் பாராட்டி கூட்டம் நடந்தது . 

சட்டசபை நடவடிக்கைகளை இப்பொழுது தமிழிலேயே நடத்தி 
வருகிறார் , ஆதித்தனார் . இதைப் பார்க்கும் போது சட்டசபையில் 
தமிழ்த்தாயே வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பது போல இருக் 
கிறது " என்று அண்ணா பாராட்டினார் . 

" ஆதித்தனார் சபாநாயகராக இருப்பதால் , சட்டசபையில் தமிழ் 
மணம் கமழுகிறது . தமிழ்த்தாய் புன்னகை பூர்ாெள் . தமிழர்கள் 
உவகை கொள்ளுகிறார்கள் " என்று கலைஞர் மு . கருணாநிதி ( தற் 
போதைய முதலமைச்சர் ) புகழ்மாலை சூட்டினார் . 

இரா . நெடுஞ்செழியன் பேசுகையில் , “ நான் முன்பு எதிர்க்கட்சித் 
தலைவராக இருந்தபோது சட்டசபை நடவடிக்கைகளை தமிழில் நடத்த 
வேண்டும் என்று வற்புறுத்தினேன் . அதற்கு ஏற்றாற்போல , இன்று 
அனைவரும் பாராட்டும் வண்ணம் . சட்டசபை நடவடிக்கைகளை 
தமிழிலே நடத்துகிறார் , ஆதித்தனார் . இதற்குக் காரணம் , அவர் தமிழி 
லும் , ஆங்கிலத்திலும் , சட்டத்திலும் புலமை பெற்று விளங்குவது 
தான் . தமிழ்த்தாயின் மாண்ட புகழை ஆதித்தனார் சபாநாயகர் ஆன 
தும் மீட்டுத் தந்துவிட்டார் " என்று கூறினார் . 
தமிழ்த்தாய்க்குப் புதிய அணி ! 

தமிழக சட்டப்பேரவை விதிகள் ஆங்கிலத்தில் இருந்தன . 
அவற்றை தமிழாக்க சிலர் முயற்சித்தார்கள் . ஆனால் , முற்றுப்பெற 
வில்லை . 

இப்பணியை ஆதித்தனார் செய்து முடித்தார் . மற்றவர்களைப் 
பால தனக்குக் கீழேயுள்ள அதிகாரிகளை ஏவிவிட்டுவிட்டு , அவர் 

t 


100 


சும்மா இருந்தார் இல்லை . அவரே இப்பணியில் நேரடியாக ஈடுபட் 
டார் . இராப்பகலாக தானே விதிகளைத் தமிழாக்கினார் . விரைவிலேயே 
அச்சிட்டும் வெளியிட்டார் . 

தமிழக சட்டப் பேரவைக்கு ஆதித்தனார் ஆற்றிய அரும்பணி, இது . 
என்றென்றும் அவர் பெயரை நிலைக்கச் செய்யும் பெரும்பணி. தமிழ்த் 
தாய்க்கு சூட்டப்பட்ட புதிய அணியும் ஆகும் . 

சட்டப்பேரவை விதிகளை அவர் தமிழ்ப்படுத்திய முறை 
மொழிபெயர்ப்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்றாகும் . " தமிழ் 
நாட்டுச் சட்டப்பேரவை நடைமுறை விதிகள் " என்ற இந்நூலின் 
முன்னுரையில் இதுபற்றி அவர் குறிப்பிட்டு இருப்பதாவது : 
தமிழ்நாட்டுச் சட்டப்பேரவையின் 

நடைமுறை 

விதிகளைத் 
தமிழாக்கம் செய்யும்போது , இரண்டு குறிக்கோள்களை நினைவில் 
இறுத்திக் கொண்டேன் . 

ஒன்று , ஆங்கிலத்திலுள்ள விதிகளின் கருத்துக்கள் சிதையா 
திருக்க வேண்டும் . இரண்டாவது , தெளிவாகத் தெரியும் வண்ணம் 
தன்னிறைவு பெற்று இருத்தல் வேண்டும் . 

புதிய புதிய தமிழ்ச் சொற்களைப் பயன்படுத்த நேரிட்டதால் , 
அவற்றுக்கு நேரான ஆங்கிலச் சொற்களை அடைப்புக்குள் எழுத 
வேண்டியதாயிற்று . 

நாளடைவில் 

இவ்வடைப்புகளை நிக்கிவிட 
முடியும் . 

எவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் பொருட்டு , நீண்ட நாட் 
களாக வழக்கத்தில் உள்ள மசோதா " . நிதி " , " விவாதம் போன்ற 
சில சொற்களை சட்டமூலம் 

சட்டமூலம் " , " பணம் " . சொல்லாட்டம் என்று 
மாற்றாமல் விட்டுவைத்திருக்கிறேன் " 
அண்ணாவின் அணிந்துரை 
இந்நூலுக்கு அறிஞர் 

அண்ணா அவர்கள் 

அணித் 
துரை அளித்திருக்கிறார்கள் . அந்த உரையின் மூலமே 

இந்நூலின் 
சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம் . 

அண்ணாவின் அணிந்துரை , இது : 
" பொறுப்பேற்றுக் கொண்ட சில நாட்களுக்குள் 


அமைச்சராகப் பதவி ஏற்கிறார் , ஆதித்தனார் . ( 1969 ) 


102 


ளாகவே . நமது சட்டப் பேரவைத் தலைவா , நண்பர் சி.பா , 
ஆதித்தனார் . சட்ட முறைகளிலே பெற்றுள்ள நுண்ணறிவுத் 
திறனையும், தமிழார்வத்தையும் அனைவரும் 

உணர்ந்து 
உவகை கொண்டிடச் செய்துள்ளார் 

தமிழ் ஆட்சி மொழியாகிவிட்ட பிறகும் சட்டப் பேர 
வைக்கான விதி முறைகள் ஆங்கில மொழியிலேயே இருந்து 
வருவது . பொருந்தாது என்பதனை உணர்ந்த சட்டப் பேர 
வைத் தலைவர் , தமிழிலேயே விதிமுறைகள் இருந் 
திட வேண்டுமென விழைந்தார் . 

வேறு பலர் . அந்த அளவோடு , தமது பணி முடிந்த 
தாகக் கருதிக் கொண்டு , அதன் தொடர்பான பணிகளை 
மற்றவரிடம் தந்து விடுவர். 

ஆனால் , சி.பா. ஆதித்தனார் , தமிழார்வ மிகுதி காரண 
மாகத் தாமே அந்தப் பணியினையும் மேற்கொண்டு, விதி 
முறைகளைத் தமிழாக்கம் செய்தளித்துள்ளார்கள் 

தமிழாக்கம் மிகுந்த கவனத்துடனும் , தரம் நிரம்பிய 
தாகவும் அமைந்திருக்கக் காண்கிறோம் 

ஒவ்வொரு ஆங்கிலச் சொல்லுக்கும் தமிழாக்கம் தரப் 
பட்டுள்ள பாங்கு , பாராட்டத்தக்கதாக இருக்கிறது . 

ஆர்வத்துடன் இப்பணியினை மேற்கொண்ட நமது 
நண்பர் இந்த நூலின் மூலம் , சட்டப் பேரவையின் நட 
வடிக்கைகளில் தமிழ் மணம் கமழ்ந்திட வழி வகுத்தளித் 
துள்ளார் . 

தமிழாக்கம் காரணமாக , நடைமுறையில் ஏதேனும் 
தடுமாற்ற உணர்வு ஏற்பட்டுவிடக்கூடும் என்பதனை எண்ணி 
தேவைப்படும் இடங்களில் , பழக்கமான சொற்களை அடைப் 
புக்குள் தந்துள்ளார் . 

இந்நூலின் துணைகொண்டு , சில திங்களுக்குள்ளாகவே 
தமிழ் மொழியிலேயே, சட்டப்பேரவை நடவடிக்கைகள் 
முழுவதையும் நடாத்திட இயலும் என்ற நம்பிக்கை பெறு 
கிறோம் . 

சட்டப் பேரவைத் தலைவராக அமர்ந்த 
தொட்டே , சி . பா . ஆதித்தனார் . எல்லா நடவடிக்கைகளும் 


நாள் 


103 


விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருந்திடுவதே நேர்த்தி 
யான நிலையினையும் மற்றையோரின் நன்மதிப்பையும் தந்தி 
டும் என்பதனை உணர்ந்ததுடன் , நம்மையும் உணர்ந்திடும் 
படியாகச் செய்துள்ளனர் . 

மரபும் . மாண்பும் செம்மையாக இருந்திட வேண்டு 
மென்ற நோக்குடன் அவர்கள் , நடவடிக்கைகளை மேற் 
கொள்கிறார்கள் என்பதனை உணரும் எவரும் அகமகிழ்ச்சி 
பெற்றிடாதிருக்க இயலாது . 

தமிழாக்க நூல் தருவதற்கு முன்பிருந்தே அவர்கள் , 
பெரிதும் தமிழ்ச் சொற்களையே பயன்படுத்தி , தமிழால் 
முடியும் என்பதனை மெய்ப்பித்துக் காட்டி வந்துள்ளார் . 

இனி, மற்றவர்களும் தமிழால் முடியும் என்பதனை ஏற்று 
நடத்திடும் நிலையை இந்நூல் தந்திடும் என்பது உறுதி . 

தமிழகத்திலே மலர்ந்துவரும் புதிய நிலைக்கு இந்நூல் 
பெருந்துணையாக இருந்திடும் . 
நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளத்தக்க 

முறை 
யில் , அவர்கள். சட்டப் பேரவையிலே நின்று , 

அகர மக 
எழுத்தெல்லாம் .... 
ன்ற குறளினை முழக்கிவிட்டு நடவடிக்கைகளைத் துவக் 
கிடக் காணும்போது புதிய தமிழகத்திலே அடி எடுத்து 
வைக்கின்றோம் என்ற இனிய உணர்வு கொள்கின்றோம் . 

தமிழகத்தில் தமிழ் அறிந்தோர் ஆட்சி வேண்டும் 
என்று அன்று பாவேந்தர் கூறினார் ; இன்று அந்நிலை வடிவ 
மெடுத்துள்ளது . அதற்கு வண்ணம் கிடைத்திட , இந்நூல் 
பெரிதும் பயன்படும் . 

நீண்ட நாட்களாக நிலவிவந்த குறையினைக் களைந் 
தெறியும் முறையிலே கிடைத்துள்ள இந்த தமிழாக்கம் தந் 
துள்ள சி.பா. ஆதித்தனாருக்குத் தமிழகம் பெரிதும் கடமைப் 
பட்டுள்ளது . 


CE 


1041 


அவருடைய இந்தச் சீரிய பணி குறித்து என் பாராட்டு 
தலையும் , நன்றியறிதலையும் தெரிவித்துக்கொள்கிறேன் . ” 
வெளியீட்டு விழா 

இந்நூலின் வெளியீட்டுவிழா சென்னை “ ராஜாஜி மண்டபத்தில் 
நடந்தது . அறிஞர் அண்ணாவே தலைமை தாங்கி நூலை வெளியிட்டார் . 

அப்பொழுதும் ஆதித்தனாரின் அரும்பணியை அண்ணா வாயாரப் 
புகழ்ந்தார் . அவர் கூறினார் : 


" சட்டப் பேரவைத் தலைவராகப் பொறுப்பேற்றிருக்கும் 
ஆதித்தனார் சட்ட மன்ற நடவடிக்கைகளில் மட்டுமின்றி 
வெளியிலும் தமிழார்வம் கொண்டிருப்பது பாராட்டுக்குரிய 
ஒன்றாகும் . 


சட்டப் பேரவை தொடங்கிய முதல் நாள் கூட்டத்திலேயே 
அவர் உள்ளே நுழைந்து இருக்கையிலே அமர்ந்ததும் , " அகர முதல 
எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு " என்ற குறட்பாவைக் 
கூறி சபையைத் தொடங்கியது உள்ளபடியே நமக்கெல்லாம் மெத்த 
மகிழ்ச்சியாக இருந்தது . 


சட்டப் பேரவைக்கு இன்றைக்கு நமக்குக் கட்டுக் கோப்பான 
சொற்கள் கிடைத்திருக்கின்றன. அதற்கு உறுதுணையாக இருக்கும் 
வகையில் ஆதித்தனார் அவர்கள் இந்த ஏட்டைத் தந்திருக்கிறார்கள் . 
அவர்கள் பார் அட்லா படித்தவர்கள் ; மலேசிய நாட்டில் பெரும் 
வழக்கறிஞராகப் பணியாற்றியவர்கள்; ஆங்கிலப் புலமை மிக்கவர் 
கள் . அவரது எளிய தோற்றத்தைக் காணும் யாருமே இதை நம்ப 
மாட்டார்கள் . 


ஆதித்தனார் அவர்கள் மலேசியாவில் இருந்து திரும்பி வந்ததும் 
திருக்கழுக்குன்ற மாநாட்டில் என்னைச் சந்தித்தபோதே அவரது 
தமிழ் ஆர்வத்தை நான் புரிந்து கொண்டேன் . தமிழன் என்ற வார 
எட்டை தாமே தயார் செய்த காகிதத்தில் அச்சிட்டு வெளியிட்டார் 
கள் . அந்தத் தமிழார்வம்தான் இன்று ஒரு நல்ல ஏட்டை ( சட்டப் 


105 


பேரவை தமிழ் விதிகளை ) வெளியிடத் துணை புரிந்தது என்று நான் 
கருதுகிறேன் " 

அப்பொழுது பொதுப்பணி அமைச்சராக இருந்த மு . கருணாநிதி 
யும் இந்த விழாவிலே கலந்து கொண்டார் . “ இந்த நாளில் விருந்தும் 
தந்து , தமிழ் மேலும் மேலும் வளர மருந்தும் அளிக்கும் வகையில் 
ஆதித்தனார் இந்நூலை ஆக்கித்தந்திருக்கிறார் " என்று அவர் பாராட்டி 
னார் . 

இவ்விழாவில் கே . விநாயகம் ( காங்கிரஸ் ) , பீர்முகமது ( முஸ்லிம் 
லீக் ) , டி.எஸ் . ஆதிமூலம் ( சுதந்திரா ) , ஏ . பாலசுப்பிரமணியம் ( கம் 
யூனிஸ்டு ) முதலிய அனைத்துக் கட்சியினரும் 

கொண்டு 
ஆதித்தனாரின் பணியைப் பாராட்டினார்கள் . 


கலந்து 


புரட்சித் தீர்மானம் 

தமிழக வரலாற்றில் இடம் பெறக்கூடிய மற்றொரு நிகழ்ச்சியும் 
ஆதித்தனாரை பேரவைத் தலைவராகக் கொண்டுதான் நடந்தது . 
1968 ஜனவரி 23 - ந் தேதி தமிழக சட்டசபையில் 
ஒழிப்புத் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிகழ்ச்சிதான் , அது . 

டெல்லி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மொழித் தீர் 
மானத்துக்கு எதிரானது .இந்தத் தீர்மானம் , இந்தியப் பாராளுமன்றத் 
துக்கு எதிராக மாநில சட்டசபை ஒன்றில் தீர்மானம் நிறைவேற்றப் 
பட்டதும் இந்தியாவிலேயே இதுதான் முதல் தடவையாகும் . 

இத்தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு என்றே ஜனவரி 23 - ந் 
தேதி சட்டசபையின் அவசரக்கூட்டம் கூட்டப்பட்டது . அன்றையக் 
கூட்டத்தை " தூங்காமை கல்வி துணிவுடமை இம்மூன்றும் நீங்கா 
நிலன் ஆள்பவருக்கு " என்ற திருக்குறட்பாவுடன் ஆதித்தனார் தொடங் 
கியது மிகப் பொருத்தமாக இருந்தது . 

ஆதித்தனார் அவர்கள் சட்டப்பேரவையிலே தலைவராக வீற்றி 
ருந்த நேரத்தில் குறள் மணமும் கமழ்ந்தது . தமிழ் மணமும் பெருக் 
கெடுத்தது . சட்டமன்ற விதிகளை தமிழிலே ஆக்கித்தந்த பெருமை 
நம்முடைய தித்தனாருக்கு மட்டுமே உண்டு " என்று " தினத்தந்தி " 


106 


வெள்ளிவிழாவிலே கலந்து கொண்ட முதலமைச்சர் கலைஞர் 
மு . கருணாநிதி புகழ்ந்தார் . 
அமைச்சர் 

அரசியலில் நேரடியாக ஈடுபட்டு முழு நேரத் தொண்டாற்று 
வதற்காக 1968 ஆகஸ்டு 12 - ல் சபாநாயகர் பதவியை விட்டு ஆதித்த 
னர் விலகின 

1969 பிப்ரவரி 3 - ல் அறிஞர் அண்ணா காலமாகவே , கலைஞர் 
மு . கருணாநிதியை முதலமைச்சராகக் கொண்ட புதிய அமைச்சரவை 
பதவி ஏற்றது . 

பிப்ரவரி 13 - ல் கூட்டுறவு அமைச்சராக ஆதித்தனார் நியமிக்கப் 
பட்டார் . 

கூட்டுறவுத்துறை அவருக்கு மிகவும் பிடித்தமானது . இதுபற்றி 
அவரே கூறியிருப்பதாவது : 

" கூட்டுறவுத்துறையில் எனக்கு எப்பொழுதுமே நம்பிக்கையும் 
ஆர்வமும் உண்டு . கூட்டுறவை ஊக்குவிப்பதன் மூலம் நாட்டின் 
வறுமையைப் போக்கிவிட முடியும் என்று அழுத்தமாகக் கூறுகிற 
வன் , நான் . 
வாடித் தொழிலின்றி 

வறுமையால் சாவதெல்லாம் 
கூடித் தொழில் செய்யாக் 

குற்றத்தால் தோழர்களே 
என்னும் பாவேந்தரின் கவிதை , என் நினைவில் எப்போதுமே 
இருந்து வருகிறது . 

தமிழக அரசுக்கு நல்ல வருமானத்தை கூட்டுறவுத்துறையின் 
மூலமும் போக்கு வரத்து துறையின் மூலமும் எட்ட முடியும் என் 
பது என் நம்பிக்கை. 
“ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த 

வகுத்தலும் வல்லது அரசு 
என்கிற இந்த குறட்பாவின் சருக்துக்கள் என் மனதில் அந்த தம் 
பிக்கையை வலுப்படுத்துகின்றன . " 


11. ஆதித்தனார் 


திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்கிழக்குக் கோடியில் கடத் 
கரை ஓரம் அமைந்துள்ள காயாமொழி என்ற ஊர்தான் ஆதித்தனாரின் 
சொந்த ஊர் . 

ஆதித்தர்கள் எல்லோருமே காயாமொழிக்காரர்கள் தாம் . அங்கே 
கிழக்கு வீடு , மேற்கு வீடு , வடக்கு வீடு என்று சொல்லப்படும் மூன்று 
குடும்பங்களாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் . அவர்கள் அனை 
வருமே அண்ணன் தம்பிகள்தாம் . 

பிற்காலப் பாண்டியர் ஆட்சிக்குப்பின் திருநெல்வேலியில் 
பாளையக்காரர்களின் ஆட்சி ஏற்பட்டது . மற்ற பாளையக்காரர்கள் 
எல்லாம் கட்டபொம்மனுக்கு அடங்கிய காலத்தில் , அவனையே 
அடக்கி ஆண்டவர்கள் , ஆதித்தர்கள் . கட்டபொம்மனை அவர்கள் 
வெற்றிகண்ட எல்லையை இன்றும் காயாமொழிக்கு வடக்கேயுள்ள 
ஓர் ஓடையின் வடகரையில் காணலாம் . கட்டபொம்மன் அமைத்த 
மண்டபங்களை காயாமொழிக்கு வடக்கேதான் காணமுடியும் . 

திருச்செந்தூர் முருகன் கோவிலைக் கட்டுவதற்கு ஆதித்தர்கள் 
பெரிதும் உதவினார்கள் . ஆதித்தர் நிலத்தில் விளைந்த எள்ளுச் செடி 
வெடித்து விழுந்த எள்ளு முளைத்து அதனை விற்று கட்டப்பட்டது , 
திருச்செந்தூர் தேர் என்று சொல்லுவார்கள் . இன்றும்கூட ஆதித்தர் , 
குடும்பத்தைச் சேர்ந்த யாராவது ஒருவர் முதல் முதல் வடக்கயிற்றைப் 
பிடித்து இழுத்த பிறகுதான் திருச்செந்தூர் தேரோட்டம் தொடங் 
தம் . 
ஆதவன் தோன்றினான் 

இவ்வளவு சீரும் சிறப்பும் , பேரும் புகழும் நிறைந்த ஆதித்தர் 
பரம்பரையில்தான் நம் ஆதித்தனாரும் 1905 - ம் ஆண்டு செப்டம்பர் 


108 


17 - ம் நாள் பிறந்தார் . அவர் பிறந்தது செல்வாக்கு நிறைந்த குடும்பம் 
என்றாலும் செல்வம் செழித்த குடும்பம் அல்ல . நடுத்தரமானதே. 

தந்தையார், வழக்கறிஞரான சிவந்தி ஆதித்தர் . அன்னையா 
பெயர் கனகம் அம்மையார். 


ஆதித்தர் குடும்பப் பெண்கள் கோஷா முறையைக் கடை ) 
பிடித்து வந்தவர்கள் . அவர்கள் குடும்பத்தில் முதல் முதல் ரெயில் 
பிரயாணம் செய்த பெண் , கனகம் அம்மையார்தாமன் ! 


தங்கள் மழலைச் செல்வத்துக்கு 

பாலசுப்பிரமணியம் என்று 
பெயர் சூட்டினார்கள். ( " சிவந்தி பாலசுப்பிரமணிய 

ஆதித்தனார் . " 
என்பதையே சி . பா . ஆதித்தனார் என்று சுருக்கி சொல்லுகிறோம் . ) 
இவருடன் பிறந்தவர்கள் தமையனார் ஒருவர் . தம்பி ஒருவர் , தங்கை 
கள் இருவர் . 


ஆதித்தனாரின் தந்தையார் திருவைகுண்டத்தில் வழக்கறிஞர் 
எதாழில் நடத்தி வந்தார் . ஆதித்தியரின் கல்வியும் அங்கேயேதான் 
தொடங்கியது . நாலாவது பிறந்தநாள் அன்று பள்ளிக்கு அனுப்பப் 
பட்டார் . 


அரை வகுப்பு என்று சொல்லப்படும் பாலர் வகுப்பில் சேர்க்கப் 
பட்டார் . “ விளையும் பயிர் முளையிலே தெரியும் ” என்றபடி , படிப்பில் 
மிகவும் சிறந்து விளங்கினார் . ஆகவே , பத்தாம் நாளே மேல் வகுப் 
புக்கு ( முதல் வகுப்புக்கு ) அனுப்பப்பட்டார் ! அவருடைய அண்ண 
னும் அப்பொழுது முதல் வகுப்பில் தான் படித்துக் கொண்டு இருந் 
தார் ! 


பாலர் வகுப்பில் ஒரு மாணவன் இரண்டு மூன்று ஆண்டுகளாகப் 
படித்து வந்தான் , ஆதித்தனாரை பாலர் வகுப்பில் இருந்து முதல் 
வகுப்புக்கு அனுப்புமுன் , அந்த மாணவனை ஆசிரியர் கண்டித்தார் . 
* அவன் முகத்திலே காறித்துப்பு ! அப்பொழுது தான் புத்தி வரும் " 
என்று ஆதித்தனாரிடம் ஆசிரியர் சொன்னார் . குரு சொல் தட்டாத 
ஆதித்தனார் , அப்படியே அந்த மாணவன் முகத்தில் காறித்துப்பி 


109 


விட்டார் ! இந்நிகழ்ச்சி ஊருக்குள் ஒரு பெரும் கிளர்ச்சியை உண்டு 
பண்ணியது . 
கல்லூரி வாழ்க்கை 

ஆதித்தனார் 11 - ம் வகுப்புக்கு ( எஸ் . எஸ் . எல் . சிவந்த 
பொழுது , போதிய வயது இல்லை என்று தேர்வு எழுத அனுமதிக்கவி 
படவில்லை . ஓராண்டு கழித்துத்தான் எழுதினார் . கணக்கில் நூற்றுக்கு 
நூறு மார்க்கு வாங்கினார் . 

திருவைகுண்டத்தில் உயர்நிலைக் கல்வி முடிந்ததும் , திருச்சி 
ஜோசப் கல்லூரியில் கல்லூரிப் படிப்பை தொடர்ந்தார் . கல்லூரி 
யில் பி . ஏ . முதல் ஆண்டுத் தேர்வில் அவரே முதல் மாணவராகத் 
தேறினார் என்பது கல்லூரி அறிக்கையில் காணப்படுகிறது . 

“ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் " என்ற வள்ளுவர் வாக்குப் 
படி , எதிலுமே முதன்மையாக இருக்க வேண்டும் என்பது ஆதித்த 
னாரின் ஆசை - ஆவல் . இளமையிலேயே அவருக்கு இந்த எண்ணம் 
உண்டு . படிப்பில் முதன்மையாக விளங்கினார் .. 

கல்லூரியில் படித்த காலத்தில் கால்பந்தாட்டம் நன்றாக ஆடு 
வார் . சேக்ஸ்பியரின் “ ஜூலியஸ் சீசர் " நாடகத்தை கல்லூரியில் 
நடத்தினார் . பழைய புத்தகக் கடைகளுக்கு சென்று புத்தகங்கள் வாங்கி 
வந்து படிப்பது தான் அவரது பொழுது போக்கு . கல்லூரியில் இலக் 
கிய சங்கத்தின் செயலாளராகவும் இருந்தார் . 
லண்டன் பயணம் 

திருச்சியில் எம் . ஏ . முடித்ததும் , லண்டனுக்கு சென்று பாரிஸ்டர் 
ஆக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது . ஆகவே , 1927 - ல் லண்ட 
னுக்குக் கப்பல் ஏறினார் . அங்கு சட்டமும் , பொருளாதாரமும் படித் 
தார் . 

லண்டனில் இந்திய மாணவர் சங்கத்தில் தங்கியிருந்தார் . படி 
துக் கொண்டே பத்திரிகைகளுக்குக் கதை , கட்டுரை , செய்திக் கடிதங் 
கள் எழுதி , படிப்பு செலவுக்கு பணம் சம்பாதித்துக் கொண்டார் !! 
சென்னை உயர்நீதி மன்ற நீதிபதி சீனிவாசன் , டெல்லி மந்திரியாக 
இருந்த சேலம் எஸ் . வி . இராமசாமி , இலங்கையில் இந்தியத் தூதராக 


110 


வும் , இந்திய அரசாங்கத்தின் காமன்வெல்த் 

செயலாளராகவும் 
இருந்த கண்டேவியா ஆகியவர்கள் ஆதித்தனாருடன் வண்டனில் 
படித்தவர்கள் . லண்டனில் சதுரங்க ஆட்டத்தில் சிறந்து விளங் 
இனர். 

லண்டனில் டாக்டர் பெர்த் என்ற பேராசிரியர் இருந்தார் . 
இவர் டாக்டர் ஜி . யு . போப் எழுதிய “ ஒப்பு இலக்கணம் " என்ற 
நூலைப் பதிப்பித்தவர் . இவர் , தமிழ்ச் சொற்களை எப்படி உச்சரிக்க 
வேண்டும் என்று வெள்ளைக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, 
ஆதித்தனாரைக் கொண்டு தமிழ்ச் சொற்களை உச்சரிக்கச் சொல்லி , 
அதை ஒலிப்பதிவு செய்து வைத்துக் கொண்டார் . 
வாழ்க்கைத் துணைவி 

1933 - ல் பாரிஸ்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டு , சிங்கப்பூருக்கு 
வந்தார் . அப்பொழுது சிங்கப்பூரில் ஓ . இராமசாமி நாடார் என்ற 
செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் . இவரது சொந்த ஊர் இராமனாத 
புரம் மாவட்டம் கோட்டையூரை அடுத்த மணச்சை. சிறு வயது 
முதலே சிங்கப்பூரில் இருந்து வந்ததால் , “ சிங்கப்பூர் 

" சிங்கப்பூர் இராமசாமி 
நாடார் " என்ற பெயர் ஏற்பட்டுவிட்டது . சிங்கப்பூர் இந்தியர் சங்கத் 
தின் தலைவராகவும் இருந்தார் . இவருடைய மூத்தமகள் கோவித்தம் 
மாள் . செட்டிநாட்டு வழக்கப்படி கோவிந்தம்மாளை ஆச்சி அம் 
மாள் என்றும் அழைப்பது உண்டு . 1933 செப்டம்பர் 1 - ல் கோவிந்தம் 
மாளை ஆதித்தனார் திருமணம் செய்து கொண்டார் . 

இத்திருமணத்தில் பெருந்தொகை வரதட்சிணை கொடுக்கப் 
பட்டது என்று சிலர் கூறுவார்கள் . உண்மை என்னவென்றால் , இத் 
திருமணத்தில் வரதட்சிணையே கொடுக்கப்படவில்லை ! 

சிங்கப்பூரிலேயே திருமணத்தை முடித்துக் கொண்டு , தமிழ் 
நாட்டுக்கு மறுவீடு வந்தார்கள் . அப்பொழுது சென்னை உயர் நீத 
மன்றத்தில் வழக்கறிஞராகப் பதிவு செய்து கொண்டு , சென்னை 
பில் கொஞ்சநாள் தொழில் நடத்தினார் . 
சிங்கப்பூர் பாரிஸ்டர் 

ஆதித்தனாரின் ஆசையெல்லாம் பத்திரிகை நடத்த வேண்டும் என் 
பதுதான் . ஆனால் , அதற்கு அவரிடம் வசதியில்லை , 


ill 


அக்காலத்தில் பாாஸ்டர்களின் தங்கச் சுரங்கமாக சிங்கப்பூர் 
இருந்தது . ஆகவே , சிங்கப்பூரில் போய் தொழில் நடத்தி, பத்திரிகை 
தொடங்க பணம் திரட்ட ஆதித்தனார் விரும்பினார் . ஆனால் , மீண்டும் 
மகனை கடல் கடந்து அனுப்ப வயதான தந்தையார் விரும்பவில்லை . 
எனவே , தந்தையாரிடங்கூட சொல்லாமல் , 1934 - ல் ஆதித்தனார் 
சிங்கப்பூருக்குப் பயணமானார் . 

சிங்கப்பூரில் , வெள்ளைக்கார பாரிஸ்டர்களாக சேர்ந்து நடத்திய 
பாட்டன் பெர்க் ” என்ற வழக்கறிஞர் நிறுவனத்தில் நாலில் ஒரு 
பங்கு என்ற அடிப்படையில் சேர்ந்தார் . பிறகு அதிலிருந்து விலகி , 
தனியாகத் தொழில் நடத்தினார் . மளமளவென்று தொழில் வளர்ந் 
தது . சிங்கப்பூரில் ஆதித்தனாருக்கு வந்த வழக்குகளைப் போல அதிக 
வழக்கு வேறு எந்த தனிப்பட்ட பாரிஸ்டருக்கும் வரவில்லை . சிங்கப் 
பூரிலேயே மிகப் பெரிய வழக்கறிஞராக விளங்கினார் . “ சிங்கப்பூர் 
பாரிஸ்டர் ” என்ற பட்டப்பெயரே ஏற்பட்டது . தந்தையும் வழக் 
கறிஞர் ; தனயனும் வழக்கறிஞர் . ஆகவே , ஆதித்தனார் சிறந்த வழக் 
கறிஞராக விளங்கியதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன 
இருக்கிறது ? சிங்கப்பூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் 
( Bar Council ) நிர்வாகக்குழு உறுப்பினர் தேர்தலுக்குப் 
போட்டியிட்டு வெற்றி பெற்றார் . அவ்விதம் வெற்றி பெற்ற முதல் 
வெள்ளையர் அல்லாதவர் ஆதித்தனார்தான் ! 

அந்நாளில் சிங்கப்பூரில் வெள்ளைக்காரர்களே பாரிஸ்டர்களாக 
இருந்தார்கள் . அவர்கள் இரவு முழுவதும் குடித்துக் கூத்தாடிவிட்டு , 
காலையில் கோர்ட்டில் வந்து நின்று கொண்டுதான் வழக்குக்கட்டு 
களையே படித்துப் பார்ப்பார்கள் ! ஆனால் , ஆதித்தனாரோ இரவு 
முழுவதும் வழக்குக்கட்டுகளையும் , சட்டப் புத்தகங்களையும் புரட்டிப் 
புரட்டிப் பார்த்து , நன்றாக தயார் செய்து கொள்ளுவார் . இவ்விதம் 
காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தது , தொழிலில் வெற்றி 
பெற துணையாக இருந்தது . 

சிங்கப்பூரில் பாரிஸ்டராக இருந்த 8 ஆண்டுகளில் , பல நூற்றுக் 
கணக்கான வழக்குகளில் வாதாடினார் . ஆனால் , ஒரு வழக்கில் கூட 
கோல்வி அடையவில்லை என்பது ஆச்சரியப்படத்தக்கது என்றலும் , 


112 


அது தான் உண்மை என்பது சிங்கப்பூர் கோர்ட்டுகளில் உள்ள 
" ரிகார்டு " களில் இருந்து தெரிய வருகிறது . 
வருமானமும் இலட்சக்கணக்கில் வந்தது . 

போர் தொடங்கு 
வதற்கு முன்பு சோமப்பா வழக்கு என்று சொல்லப்படும் ஒரு 
வழக்கை ஆதித்தனார் நடத்தி வந்தார் . போர் ஓய்ந்தபின்பு 
ஆதித்தனாரின் அண்ணன் எஸ் . டி . ஆதித்தன் சென்று , அந்த ஒரு 
வழக்குக்காரர்களிடம் மட்டும் “ கொடுப்பதைக் கொடுங்கள் " என்று 
தீர்த்து வாங்கிய தொகை மட்டும் ரூ . 60,000 ! 
தமிழர் சீர்திருத்த சங்கம் 

சிங்கப்பூரில் தன் சொந்தத் தொழிலை மட்டும் பார்க்காமல் , 
சிங்கப்பூர் தமிழர்களுக்கும் தொண்டு செய்தார் . சிங்கப்பூரிலேயே ஒரு 
தமிழ் நாளிதழ் தொடங்க முயற்சி செய்தார் . ஆனால் , மாமனார் விரும் 
பாததால் அந்த முயற்சியைக் கைவிட்டார் . சிங்கப்பூரில் இன்றும் 
நல்ல பெயருடன் விளங்கும் " தமிழ்முரசு ” பத்திரிகையை தொடங்க 
துணை செய்தார் ; அதற்கு ஆதரவு அளித்து ஆலோசனைகள் வழங்கி 
வந்தார் . 

1930 - ல் ஈ.வெ.ரா. பெரியார் மலாயா நாட்டுக்கு சுற்றுப்பயணம் 
சென்ற பொழுது , சிங்கப்பூரில் இவர்கள் வீட்டில்தான் தங்கியிருந் 
தார் . அதைத் தொடர்ந்து , சிங்கப்பூரிலே " தமிழர் சீர்திருத்த சங்கம் " 
அமைக்கப்பட்டது . இந்த சங்கம் இன்றும் இருக்கிறது . இதன் 
புரவலராக ( தர்மகர்த்தாவாக ) ஆதித்தனாரே சமீபகாலம் வரை 
இருந்தார் . 


தமிழகம் திரும்புதல் 

உலகப் போர் மூண்டு ஜப்பான்காரனின் குண்டு சிங்கப்பூரிலே 
விழ ஆரம்பித்ததும் , அங்கே வாழ்ந்த தமிழர்கள் தாயகத்திற்குக் 
இளம்பினார்கள் , இராமசாமி நாடார் குடும்பத்தவரும் தமிழகத்துக் 
குத் திரும்பினார்கள் . ஆதித்தனாரும் மனைவி மக்களை தமிழகத்துக்கு 
அனுப்பி வைத்தார் 


பேரன் பேத்திகளுக்கு பிறந்தநாள் 

கேக் தருகிறார் . 
ஆதித்தனார் , குழந்தைகளுக்கு பின்னே நிற்பவர் ஆதித்த 
னாரின் மனைவி கோவிந்தம்மாள் , ( 1968 ) 


ஜப்பான்காரன் கையிலே சிங்கப்பூர் சிக்கும் வரை அங்கேயே 
யிருந்த ஆதித்தனார் ,சிங்கப்பூரிலேயிருந்து பிப்ரவரி 4 - ந் தேதி கிளம்பி , 
பல துன்பங்களுக்கு இடையே இரண்டு மாதங்கள் கழித்து ஏப்ரல் 
2 - ம் நாள்தான் இலங்கையை வந்து அடைந்தார் . இதற்கு இடையே 
ஆதித்தனாரைப் பற்றி ஒரு தகவலும் கிடைக்காமல் போகவே , அவர், 
ஜப்பான்காரன் குண்டுக்கு பலியாகிவிட்டார் என்றே குடும்பத்தினர். 
நினைத்து விட்டார்கள் . இந்த நினைப்பிலேயே அவருடைய தந்தை 
சிவந்தி ஆதித்தரும் படுத்த படுக்கையாகிவிட்டார் . ஏப்ரல் 4 - ம் 
நாள் ஆதித்தனார் தமிழகத்தை அடைந்தார் . அவரைக் கடைசியாக 
ஒருமுறை பார்த்துவிட்டுத்தான் , ஏப்ரல் 6 - ல் தந்தையார் கண்களை 
மூடினார் . 


ஆதித்தனார் என்று தமிழ் நாட்டுக்குத் திரும்பினாரோ , அன்தே 
அவரது வாழ்க்கை தமிழக வரலாற்றுடன் ஒன்றிவிட்டது . 


உலகப் பயணம் 


* 1953 - ல் உலக சமாதானக் குழுவின் மாநாடு வியன்னாவில் நடந் 
தது . தமிழகத்தின் பிரதிநிதியாக அதில் ஆதித்தனார் கலந்து கொண் 
பார் , 


F நேதாஜி சுபாஷ்சந்திர போஸ்சின் வெள்ளைக்கார மனைவியும் , 
மகள் அனிதாவும் அங்கேதான் வாழ்கிறார்கள் . அவர்களை ஆதித்தனார் 
சந்தித்துப் பேசினார் . தமிழ்நாட்டுக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் . 
அனிதா பின்னால் தமிழ்நாட்டுக்கு வந்து போனார் . 


வியன்னாவில் இருந்து ரஷியா முதலிய நாடுகளுக்கு சென்று 
இட்டு தமிழகம் திரும்பினார் . 


1956 - ல் உலகப் பயணம் ஒன்றை மேற்கொண்டார் . ஏப்ரலில் 
அமெரிக்காவுக்கு சென்றார் . பல நாடுகளையும் சுற்றி அவற்றில் 
முன்னேற்றத்தைக் கண்கூடாகக் கண்டுவிட்டு , ஜப்பான் , இந்தோசீனா 
மலேயா வழியாக ஜூலையில் தமிழகத்துக்குத் திரும்பினார் 


115 


ஒரு மொழி , ஒரு நாடு என்ற கொள்கை இந்த சுற்றுப்பயணத் 
தினால் அவருக்கு மேலும் உறுதியடைந்தது . 
மணிவிழா 

தமிழுக்கும் தமிழ் நாட்டுக்கும் அரும்பணியாற்றி வரும் 
ஆதித்தனாருக்கு , 1964 - ல் தமிழ் மக்கள் மணிவிழா எடுத்தனர் . 
சென்னையில் நடந்த இவ்விழாவுக்கு பன்மொழிப் புலவர் கா . அப்பா 
துரை தலைமைதாங்கினார் . " தமிழர் நாடு " உருவம் 

பொறித்த 
வெள்ளிக் கேடயத்தை ஆதித்தனாருக்கு வழங்கினார் , இன்றைய 
முதலமைச்சர் மு . கருணாநிதி 
" தமிழன் தலை நிமிர வேண்டும் நல்ல 

மக்களாட்சி வளர 
வேண்டும் என்பதில் ஆவலும் அக்கரையும் கொண்டவர் , ஆதித்தனார் , 
" பூம்புகார் " திரைப்படத்தில் நான் தமிழ் தமிழ் என்று முப்பது முறை 
எழுதியதற்காக அவர் காட்டிய மகிழ்ச்சி என்னை புல்லரிக்க வைத் 
தது . ஆதித்தனாருக்கு இந்தி ஆதிக்கம் கட்டோடு பிடிக்காது . அத் 
தகைய கனல் - தமிழ்க்கனல் இருப்பதால்தான் அவரைப்பாராட்டு 
இறோம் " என்று கலைஞர் மு . கருணாநிதி புகழ்மாலை சூட்டினார் . 


கையை 


சொந்த உழைப்பினால் உயர்ந்தவர் , ஆதித்தனார் . சிறுகக்கட்டி 
பெருக வாழ் என்பதற்கு இலக்கணமாகத் திகழ்பவர் . இன்றைக்கும் 
சாதாரண நாலு முழ கைத்தறி வேட்டியே கட்டும் எளிய வாழ்க் 

கைக்கொண்டவர் . எளிய தோற்றம் என்றாலும் இனிய 
தோற்றம் . எப்பொழுதும் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டே 
யிருக்கும் . காட்சிக்கு எளியவர் ; கடுஞ்சொல் இலர் . 
குறளே வழிகாட்டி 

தொழில்துறையில் , " இதனை இதனால் இவன் முடிக்கும் என் 
முய்ந்து அதனை அவன்கண் விடல் " என்ற குறளை அப்படியே கடைப் 
பிடிப்பவர் ஆதித்தனார் . எந்தக் காரியத்தையும் செய்ய விரும்பினால் , 
அதை முடிக்கும் திறமையுள்ளவர்களை நம்பி ஒப்படைப்பார் . 

தவறுகளைக் கண்டிக்கும் பொழுது நெருப்பாக நிற்பார் ! அதுவும் 


116 


தனது அன்புக்கு உரியவர்- முன்னுக்குவர வாய்ப்பு உள்ளவர் தவறு 
செய்துவிட்டால் , ஆதித்தனாரால் தாங்கிக்கொள்ளவே முடியாது . 
கடுமையாகக் கண்டிப்பார் --வைரத்தைப் பட்டை தீட்டுவது போல , 
ஆனால் , அந்தக் கண்டிப்பு அப்போதைக்குத்தான் . சற்று நேரத்தில் 
அதையெல்லாம் மறந்துவிட்டு , வழக்கமான 

இனிய 

கனிந்த 
அன்பையே காட்டுவார் , 


ஆதித்தனாரை நேரில் காணும்பொழுது யாராவது மறைந்து 
கொண்டால் அவர் கண்ணில் படாமல் ஒளிந்தால் - தலைமறைவாக 

ருந்தால் , “ அவன் ஏதோ தவறு செய்துவிட்டான் . ஆகவேதான் , 
ஒளிகிறான் , மறைகிறான் " என்று சொல்லிவிடுவார் . அது சரியாக 
வும் இருக்கும் 


கல்லூரி 


கல்வி வளர்ச்சியிலே அதிக ஆர்வங்கொண்ட ஆதித்தனார் திருச் 
செந்தூரில் , கலைமகளும் அலைமகளும் கலந்து மகிழும் வண்ணம் , 
கடற்கரையிலே கல்லூரி ஒன்றை நிறுவி நடத்தி வருகிறார் . 


பதினாறு பிள்ளைகள் பெற்ற பெருங் குடும்பங்களுக்கு பரிசுகள் 
வழங்கி மகிழ்ந்த ஆதித்தனாருக்கு , இரண்டு மகன்களும் , ஒரு மகளும் 
இருக்கிறார்கள் . ஆதித்தனார் முழுக்க முழுக்க அரசியலிலேயே இறங்கி 
விட , மகன்களும் , மருமகனும் அவர் காட்டிய வழியைப் பின்பற்றி 
பக்கிரிகைகளை நடத்தி வருகிறார்கள் . 


12. முத்து மாலை 


ஆதித்தனாரின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய சில நிகழ்ச்சி 
களைத் தொகுத்து ஒரு மாலை போலத் தொடுத்து அளித்திருக்கிறோம் . 
மாண்பு பெற்ற சட்டசபை 

ஆதித்தனார் சபாநாயகர் ஆனபின்பு தமிழக சட்டசபை உண்மை 
பிலேயே “ மாண்பு " பெற்றிருக்கிறது என்று அறிஞர் அண்னு 
கூறினார் . 

" முன்பெல்லாம் கனம் மந்திரி அவர்களே , கனம் அங்கத்தினர் . 
அவர்களே என்று அழைத்துத்தான் பேச வேண்டும் . மாதவனையும் , 
சாதிக்பாட்சாவையும் கனம் அமைச்சர்களே என்று அழைக்கும் 
பொழுது எனக்கு வேடிக்கையாயிருக்கும் . ஆதித்தனார் அந்தக் 
கனத்தை மாற்றினார் . மாண்புமிகு அமைச்சர் என்று அவழக் 
ஏற்பாடு செய்தார் . சட்டசபையும் மாண்பு பெற்றது . " 

என்று 
ஆதித்தனாரின் பாராட்டு விழாவில் அண்ணா கூறினார் . 
தோசையைத் திருப்பு ! 

1967 - ல் நடந்த பொதுத் தேர்தலில் ஆட்சியை மாற்ற வேனி 
டும் " என்ற கோரிக்கையை மிக அழகாக- வேடிக்கையாக எடுத்துச் 
சொன்னார் , ஆதித்தனார் . 

தேர்தல் கூட்டங்களின் முடிவில் அவர் இவ்வாறு கூறினார் 
* கூட்டம் முடிந்து நீங்கள் வீட்டுக்குப் போனதும் , " ஆதித்தனார் என்ன 
சொன்னார் ? என்று வீட்டிலுள்ள பெண்கள் கேட்பார்கள் . இருபது 
ஆண்டுகளாக கருகிக் கொண்டிருக்கும் தோசையை திருப்பிப் போடச் 
சொன்னார் என்று நீங்கள் கூறுங்கள் ! அவர்கள் புரிந்து கொள்ளு 
வார்கள் . 
அமைச்சருக்கு பரிசு 

ஆதித்தனாரிடம் பரிசு பெற்றவர், கல்வி அமைச்சராக இருந்த 
இரா . நெடுஞ்செழியன் ! 


118 


தமிழ்ப் பெரியார் திரு . வி.க.வின் மணிவிழா சென்னையில் கொன 
டாடப்பட்டது . இவ்விழாவில் பேச்சுப் போட்டியும் நடந்தது . அப் 
பொழுது அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தில் நெடுஞ்செழியன் படித் 
துக் கொண்டு இருந்தார் . அவரும் இப்போட்டியில் கலந்து கொண் 
டார் . அவருக்குத்தான் முதல் பரிசு வெள்ளிக்கோப்பை , பரிக 
வழங்கியவர், ஆதித்தனார் ! 

விழாவுக்குப்பின் ஆதித்தனாரை நெடுஞ்செழியன் சந்தித்துப் 
பேசினார் . அப்பொழுது அவரை தனது " தமிழன் " வார இதழின் 
ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி ஆதித்தனார் அழைத்தார் . 
ஆனால் , வேறு வேலைகள் இருந்ததால் , அந்தப் பொறுப்பை நெடுஞ் 
செழியன் ஏற்றுக்கொள்ளவில்லை . 
துடிப்பு வேண்டும் 

ஆதித்தனார் எப்பொழுது மே துடிதுடிப்பானவா . எந்த செயலி 
லும் துடிப்பு வேண்டும் என்பார் . எழுத்து - பேச்சு எதிலுமே அவ 
ருக்கு துடிப்பு தேவை . குபீர் என்று சிரித்தார்கள் , திடீர் என்று 
தீப்பற்றியது என்றெல்லாம் எழுதுவது எழுத்துக்கு ஒரு துடிப்பு 
கொடுக்கத்தான். " தினத்தந்தி உயிர்த்துடிப்புள்ள பத்திரிகையாக 
இருக்க வேண்டும் " என்று அவர் கூறுவது உண்டு . 

ஒருநாள் " தெய்வபலம் ” என்ற திரைப்படம் பார்க்க ஆதித்தனார் 
சென்றார் . அந்தப் படத்தில் ஒரு நடிகர் ஒவ்வொரு காட்சியிலும் 
* செத்தவன் கையில் வெற்றிலை பாக்கு கொடுத்தது போல , ஆடி 
அசைந்து நடித்தார் . ஆதித்தனாருக்குப் பொறுக்க முடியவில்லை . 
“ நடிப்பில் துடிப்பேயில்லையே ” என்று அவர் துடித்துக் கொண்டிருந் 
தார் ! சிறிது நேரத்தில் , " சே ....கொஞ்சங்கூட 

துடிப்பே 
இல்லையே ” என்று பாதிப்படத்திலேயே எழுந்து வந்துவிட்டார் ! 
சட்டசபையில் திருக்குறள் 

கருத்திருமன் ( காங் ) : - ஆளும் கட்சியினரின் பிரசாரம் ஜெர்மனி 
பிலே கோயபல்ஸ் செய்த பிரசாரம் போலிருக்கிறது . 
சீனிவாசன் ( தி . மு . க. ): - கோயபல்ஸ் பிரசாரம் என்று அவை 
கூறலாமா ? 


119 


அவைத்தலைவர் ஆதித்தனார் . அப்படிக் கூறக்கூடாது என்பதற் 
கான மேற்கோள் நான் பார்த்தவரை இல்லை . ஆனால் , நாம் இங்கு 
வள்ளுவர் படத்தை மாட்டியிருக்கிறோம் . அவர் , இனிய உளவாக 
இன்னாத கூறல் கனியிருப்பக்காய் கவர்ந்தற்று என்று கூறியிருப்ப 
தால் , குற்றம் சாட்டினாலும் சொற்கள் இனியவையாக இருச் 
கட்டும் ( கைதட்டல் ) ( 27-6-67 சட்டசபை நிகழ்ச்சி ) 
பவுன் பரிசு 

ஆதித்தனாருக்கு நல்ல ஓவியப்பயிற்சி உண்டு . " தினத்தந்தி ” யில் 
பணியாற்றிய ஓவியர்களை அவரே உருவாக்கினார் . புதிய ஓவியர்களை 
வேலைக்கு அமர்த்தி , ஓராண்டு காலம் பயிற்சி அளிப்பார் . அதன்பின் 
தான் அவர்களின் படம் பத்திரிகையில் வெளிவரும் , 

1958 - ல் பவுன் ( தங்கம் ) விலை ஏறிக்கொண்டு வந்தபொழுது 
அதுபற்றிய செய்தியை வெளியிட பவுன் படம் தேவைப்பட்டது . அட் 
பொழுது " தினத்தந்தி ” யில் பணியாற்றிய கணேசன் என்ற ஓவியரை 
அழைத்து பவுன் படம் வரைந்து கொண்டுவரச் சொன்னார் . 
ஓவியர் வரைந்து வந்த படம் சரியாக இல்லை . 

" நீங்கள் பவுன் பார்த்திருக்கிறீர்களா ? " என்று ஆதித்தனார் கேட் 
டார் . ஓவியர் “ இல்லை ” என்றார் . 
உடனே ஆதித்தனார் 

நூறுரூபாய் நோட்டை எடுத்து 
ஓவியரிடம் கொடுத்தார் . “ ஒரு பவுன் வாங்கிவந்து , அதைப் பார்த்து 
வரையுங்கள் " என்று சொன்னார் . 

ஓவியரும் நகைக்கடைக்குப் போய் பவுன் வாங்கிவந்து , அதைப் 
பார்த்து படம் வரைந்தார் . படத்தையும் பவுனையும் ஆதித்தனாரிடம் 
கொண்டுவந்து காட்டினார் . 

“ படம் சரியாக இருக்கிறது " என்று பாராட்டிய ஆதித்தனார் , 
" அந்தப் பவுனை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் ! " 
ஓவியருக்கே பரிசாகக் கொடுத்துவிட்டார் ! 
மக்கள் தமிழ் 
தமிழ் வளா வேண்டுமானால் 

அது மக்கள் 

தடம்மாக இருக்க 
வேண்டும் என்று கூறுவார் . ஆதித்தனர் அவர் பேரவைத்தலைவராக 


என்று 


120 


ஆனபின்பு பேரவை நடவடிக்கைகளிலும் மக்கள் தமிழையே பின் 
பற்றினார் . 

" மக்கள் எப்படிப் பேசுகிறார்களோ , அப்படியே எழுத வேண்டும் . 
அதுதான் மக்கள் தமிழ் உயிருள்ள தமிழ் . அந்தத் தமிழ்தான் 
வாழும்- வளரும் . நான்மாடக்கூடலை நண்ணினோம் என்று எழுது 
வது புலவர் தமிழ் , மதுரைக்குப் போனேன் என்பது தான் மக்கள் 
தமிழ் . என்று அவர் கூறுவது உண்டு . 

ஒருநாள் சட்டசபை நடவடிக்கைக் குறிப்புகளை தயாரித்துக் 
கொண்டு வந்த செயலாளர் , “ பிரேரபணை " என்று எழுதியிருந்தார் . 
அப்படியென்றால் என்ன அருத்தம் ? என்று ஆதித்தனார் கேட்டார் . 
" தீர்மானம் " என்று செயலாளர் சொன்னார் . " அப்படியே எழுதி 
விடலாமே ” என்றார் , ஆதித்தனார் . செயலாளரும் “ தீர்மானம் ” என்று 
திருத்திக் கொண்டு வந்தார் . “ இதுதான் மக்கள் தமிழ் . " என்று 
ஆதித்தனார் சுட்டிக் காட்டினார் . 
கவிஞர் வாக்கு 

தமிழகக் கவிஞர்கள் மாநாடு இராசிபுரத்தில் நடந்தது . புரட்சிக் 
கவிஞர் பாரதிதாசன் தலைமைதாங்கினார் . ஆதித்தனார் சொற்பொழி 
வாற்றினார் . 

ஆதித்தனார் பேசிவிட்டு அமர்ந்ததும் , பாரதிதாசன் எழுந்தார் . 
" தமிழுக்காகவே தன்னை முழுவதும் தியாகம் செய்துவிட்டவர் , 
ஆதித்தனார் . அவர் மிகப் பெரிய தமிழ்த்தலைவராக அமரப்போகிறார் . 
அப்பொழுது தமிழ் தனிச்சிறப்புடன் ஆட்சி செய்யும் ” என்று கூறினார் . 

கவிஞரின் வாக்குப்படி ஆதித்தனார் தலைமையில் தமிழக சட்ட 
சபையில் தமிழ் தனிச் சிறப்போடு ஆட்சி செய்யத் தொடங்கியது . 


மதுரை முரசு 

ஆதித்தனார் தொடங்கிய முதல் பத்திரிகை " மதுரை முரசு " தான் . 

1942 - ல் மதுரையில் தொடங்கப்பட்ட இந்த " மதுரை முரசு 
வாரம் இருமுறை ( திங்கட்கிழமையும் , புதன்கிழமையும் ) வெளிவந்தது . 
4 பக்கம் . விலை காலணாதான் ! 

“ சிப்பாய் " என்ற பெயரில் ஆதித்தனார் எழுதிய யுத்தவிமர்சனக் 


121 


கட்டுரைகள் வெளிவந்தன. " மதுரை முர " சில் முதல் பக்கத்தில் யுத்தச் 
செய்திகளும் ( அப்பொழுது உலகப் பெரும்போர் நடந்து கொண்டு 
இருந்தது . ) , இரண்டாம் பக்கத்தில் " சிப்பா " யின் கட்டுரையும் வெளி 
வந்தன. தமிழ் , மக்கள் குறை முதலிய எட்டு அம்சங்கள் (பகுதிகள் ) 
இந்த நாலு பக்க பத்திரிகையில் இடம் பெற்றன ! 

இப்பத்திரிகையைப் படிக்கும் மக்கள் என்ன பேசிக் கொள்ளு 
கிறார்கள் என்பதை நேரடியாகக் காண , வீட்டில் இருந்து அலுவலகத் 
துக்கு ( சுமார் 4 மைல் தூரம் ) பஸ்சிலேயே ஆதித்தனார் பயணம் 
செய்தார் . மக்கள் குறைகூறும்படி ஏதாவது இருந்தால் , அதைத் 
திருத்திக் கொண்டார் . 
திருக்குறள் தாடி ! 

இளந்தாடி வைத்திருக்கும் ஆதித்தனார் , சேலத்தில் நடந்த ஒரு 
திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொண்டார் . “ மழித்தலும் நீட்டலும் 
வேண்டா என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் . நீங்கள் ஏன் தாடி வளர்க் 
கிறீர்கள் ? " என்று ஒருவர் கேட்டார் . 

அதற்கு ஆதித்தனார் சொன்னார் : " நான் வளர்ப்பதுதான் திருக் 
குறள் தாடி . வள்ளுவர் மழித்தலும் நீட்டலும் வேண்டா என்று 
தான் சொன்னார் . நான் தாடியை ஓட்ட மழிக்கவும் இல்லை ; நீண்டு 
வளர்க்கவும் இல்லை . இரண்டுக்கும் இடையே குட்டையாக வைத்திருக் 


கிறேன் . 


பாரதிதாசன் பாடல் 

பாவேந்தர் பாரதிதாசனின் பாடல் என்றால் , ஆதித்தனாருக்கு 
மிகவும் ஆசை . பாரதிதாசன் இயற்றிய தமிழக விடுதலையை 
வலியுறுத்தும் வீரக்கவிதைகள் சிலவற்றைத் தொகுத்து " தாயின் மேல் 
ஆணை ” என்ற பெயரில் தனி நூலாகவே வெளியிட்டார் . 

பாரதிதாசன் பாடல்களிலும் கீழ்க்கண்ட வரிகள் தாம் ஆதித்த 
னரை மிகவும் கவர்ந்தவை . வாய்ப்புக் கிடைக்கும் இடத்தில் எல்லாம் 
இப்பாடலை உணர்ச்சி பொங்கக் கூறுவார் . " வீரங்கொள் கூட்டம் ! 
" நொறுக்கினார் முதுகெலும்பை " , " ஆட்டும் சுட்டு விரல் கண்டே 
என்ற சொற்களை சொல்லும் பொழுது உணர்ச்சி பெருக்கெடுத்து 
ஓடும் . 


122 


இதோ அந்த வரிகள் : 
வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் 

வீரங்கொள் கூட்டம் ; அன்னார் 
உள்ளத்தால் ஒருவரே மற்று 

உடலினால் பலராய்க் காண்பார் 
கள்ளத்தால் நெருங்கொணாதே 

எனவையம் கலங்கக்கண்டு 
துள்ளும் நாள் எந்நாள் ? உள்ளம் 

சொக்கும்நாள் எந்நாளோ ? 


தறுக்கினால் பிறதேசத்தார் 

தமிழன்பால் - என் - நாட்டான்பால் 
வெறுப்புறும் குற்றஞ்செய்தார் 

ஆதலால் விரைந்தன்னாரை 
நொறுக்கினார் முதுகெலும்பைத் 

தமிழர்கள் என்ற சேதி 
குறித்தசொல்கேட்டு இன்பத்தில் 

குதிக்கும் நாள் எந்நாளோ ? 


நாட்டும் சிர்த் தமிழன் இந்த 

நானில மாயம்கண்டு 
காட்டும் வழியில் சென்று 

கதிபெற வேண்டும் என்றே 
ஆட்டும்சுட் டுவிரல் கண்டே 

ஆடிற்று வையம் என்று 
கேட்டுதான் இன்ப ஊற்றுக் 

கேணியில் குளிப்பதெந்நாள் ? 
மழை காலத்திலும் ! 

ஆதித்தனாருக்கு நகைச்சுவை என்றால் மிகவும் பிடிக்கும் . " இடுக 
கண் வருங்கால் நகுக ” என்று அடிக்கடி சொல்லுவார் . வேடிக்கை 
விளையாட்டுகளில் விருப்பம் அதிகம் . 

ஒருநாள் ஓர் அரைப்பைத்தியம் திடீர் என்று அவரது அறைச் 
குள் நுழைந்துவிட்டது . " நான்தான் மன்னர் ! இந்தப் பூமியை ஆல 
என்னை ஏசுநாதர் அனுப்பியிருக்கிறார் " என்று கூறினார் . 


123 


அப்படியா , வாருங்கள் , வாருங்கள் ” என்று ராஜ உபசாரத் 
-ன் மிக மரியாதையாக அவரை ஆதித்தனார் வரவேற்றார் . 
ஆசிரியரின் அறைக்கு அழைத்து சென்று , " இவர்தான் இந்தப் பூமியை 
ஆளும் மன்னர் . கர்த்தரே இவரை அனுப்பி வைத்திருக்கிறார் ” என்று 
அங்கேயிருந்த எல்லோருக்கும் அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார் . 
பிறகு சிறிது நேரம் அவருடன் வேடிக்கையாக பேசிக் கொண்டு 
இருந்துவிட்டு , அனுப்பிவைத்துவிட்டார் . 

சில மாதங்கள் கழித்து அந்த அரைப்பைத்தியம் மீண்டும் வந் 
தது , " நானே பூமியை ஆளும் மன்னர் ” என்று சொல்லிக் கொண்டே 

" வெயில்காலத்தில் வந்தீர்கள் , சரி . மழைகாலத்திலும் வந்தால் 
எப்படி ? " என்று சொல்லி , வந்த வழியே அவரை அனுப்பிவைத்தார் , 
ஆதித்தனார் 
நம்பமாட்டார்கள் ! 

எளிய தோற்றத்தைக்கண்டு யாரையும் குறைவாக மதிப்பிடக் 
கூடாது என்பதற்கு ஆதித்தனாரை உதாரணமாகக் காட்டினார் , 
அண்ணா . 

“ சாதாரண நாலுமுழ வேட்டியும் , தொழதொழ சட்டையும் 
அணிந்திருக்கும் ஆதித்தனாரைப் பார்க்கும் யாரும் அவர் பாரிஸ்டர் 
படித்தவர்- சிங்கப்பூரில் பெரும் வழக்கறிஞராகத் திகழ்ந்தவர் 
ஆங்கிலத்தில் புலமை நிறைந்தவர் என்று சொன்னால் நம்பமாட்டார் 
கள் . அவ்வளவு எளிய தோற்றம் உடையவர் ஆதித்தனார் ” என்று , 
" தமிழ் நாட்டுச் சட்டப் பேரவை நடைமுறை விதிகள் " என்ற நூலை 
வெளியிட்டுப் பேசுகையில் அண்ணா குறிப்பிட்டார் 


தமிழ்வாணனுக்கு பேட்டி 


" கல்கண்டு ” ஆசிரியர் தமிழ்வாணனுக்கு ஆதித்தனார் அளித்த 
பேட்டி மிகவும் சுவையானது . இப்பேட்டி 31-8-61 " கல்கண்டு " இதழில் 
வெளிவந்தது . இதோ அந்தப் பேட்டி ! 

தமிழ்நாட்டுத் தலைவர்களிலே நீங்கள் தான் மிக உயரமானவர் " 
என்று ஆதித்தனாரிடம் நான் ( தமிழ்வாணன் ) சொன்னேன் . 

" தாமிரவருணி ஆற்றுக்குத் தெற்கே கட்டபொம்மனின் ஆதிக்கம் 
பரவவிடாது எதிர்த்துத் தடுத்த ஆதித்தன் பரம்பரையில் எட்டாவ , 


SL 


124 


தாக வந்தவன், நான் , அதனால் தான் மிக உயரமாக வளர்ந்திரு 
கிறேன் " என்று சொன்னார் , தலைவர் , ஆதித்தனார் . 

பாரதத்திலேயே வெள்ளையரை முதல் முதல் எதிர்த்த பழம் , 
பெரும் தலைவன் புலித்தேவனின் உயரம் ஆறடி . தமிழர் தலைவர் 
ஆதித்தனாரும் ஆறடி . 

ஆதித்தனார் , மண்குடிசையில் வாழும் ஓர் ஏழைத் தமிழன் போல 
இருக்கிறார் . முன்பு சி . பா . ஆதித்தன் எப்படி இருந்தார் என்பதுபான. 
குத் தெரியாது . ஆனால் , தமிழர் தலைவர் ஆதித்தனார் இப்போது இப் 
படி இருக்கிறார் : 

மிகச் சாதாரண துணியில் தைக்கப்பட்ட தொழ தொழ ஜிப்பா . 
மிக மலிவான விலையுள்ள நாலுமுழ கைத்தறி வேட்டி , கையில் 
சாதாரண குமாஸ்தா கட்டிக் கொள்ளும் மலிவான கடிகாரம் . தாடை 
பிலே வெண்மையும் கறுமையும் கலந்த விடுதலை வீரனின் குறுந்தாடி , 
தலையிலே வரலாறு காண விழையும் வழுக்கை , நினைவிலே தனித்த 
தமிழ்நாடு . நெஞ்சிலே தமிழர் முன்னேற்றம் , வாயிலே தமிழ் , கண் 
களிலே கனிவு . இவரே இன்றைய ஆதித்தனார் . 

நான் : - சுதந்திரத் தமிழ்நாடு என்ற எண்ணம் எப்படி ஐயா 
உங்களுக்கு உண்டாயிற்று ? 

ஆதித்தனார் - ஒரு மொழிக்கு ஒரு நாடு என்பது தான் இயற்கை . 
பொருத்தம் , ஒரு தலைக்கு ஒரு வீடு என்பது தான் தமிழர் வரலாறு . 
ஒரு மொழிக்கு ஒரு நாடு - ஒரு தலைக்கு ஒரு வீடு என்பது தான் மனித 
இனத்துக்குப் பொறுத்தமான அரசியல் அமைப்பு , ஒரு குருவியின் 
வீட்டிலே வந்து மற்றொரு குருவி முட்டையிடுவதில்லையே ! ஒரு 
புலியின் குகையில் மற்றொரு புலி வந்து குட்டி போடுவதில்லையே ! 
இயற்கை இது . இதனால் தமிழர்களுக்குத் தனி நாடு - அது தமிழ்நாடு 
என்பது என் எண்ணத்திலே ஊறிவிட்டது . இங்கிலாந்தில் நான் 
பார் அட்லாவுக்குப் படிக்கும் பொழுது , இங்கிலாந்து , பிரான்சு 
ஸ்பெயின் , இத்தாலி போன்ற நாடுகளையெல்லாம் பார்த்தேன் . அவை 
களெல்லாம் ஒரு மொழிக்கு ஒரு நாடு என்ற அடிப்படையில் கானே 
அமைந்திருக்கின்றன ! 


125 . 


நான் - இயக்கத்திறகு நாம் தமிழர் என்று ஏன் ஐயா பெயர், 
தவத்தீர்கள் 

ஆதித்தனார் . - உலகத்தில் எனக்குப் பிடித்த தலைவர் டிவேலராக 
ஐரிஷ் நாட்டு மக்களின் விடுதலைக்காகப் பாடுபட்ட இந்த ஐரிஷ் நாம் 
டுத்தலைவரை. என் இதயம் என்றும் மறக்காது . அவர் நாம் ஐரிஷ் 
மக்கள் என்ற பெயரில் ஓர் இயக்கத்தைத் தொடங்கி , அயர்லாந்தை 
ஒரு சுதந்திர நாடாக்கிவிட்டார் . நாம் ஐரிஷ் மக்கள் என்பதற்கு 
ஐரிஷ் மொழியில் " சின்பின் " என்று பெயர் . இதுதான் அவர் 
களுடைய இயக்கத்தின் பெயராக இருந்தது . இதைப் போல , நாம் 
தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் இயக்கம் உரு 
வாயிற்று . 

நான் : - மாணவர்கள் அரசியலில் கலந்து கொள்வதை நீங்கள் 
ஆதரிக்கிறீர்களா ? 


ஆதித்தனார் - முழுமையாக ஆதரிக்கிறேன் . மாணவர்கள் கலந்து 
கொள்ளாமல் விடுதலை இயக்கம் நடந்ததாக எந்த நாட்டு வரலாற்றி 
லும் கிடையாதே ! 


நான் : - சுதந்திரத் தமிழ்நாடு உங்கள் காலத்திலேயே கிடைத்து 
திடும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா ? 

ஆதித்தனார் - என் வாழ்நாளில் சுதந்திரத் தமிழ்நாடு கிடைக் 
தமா, கிடைக்காதா என்று நான் கவலைப்படவில்லை . என் வாழ்நாளில் 
சுதந்திரத் தமிழ்நாடு என்ற விதையை முறையுடன் ஊன்றிவிட்டேன் . 
இது போதும் எனக்கு . இனி இந்த விதை செடியாகி , மரமாகி , தமிழர் 
களுக்குத் தவறாது பலன் தந்தே தீரும் . 

நான் : - நீங்கள் பார் அட்லா படித்தீர்களே, அதைப் பயன் 
சடுத்தாமல் விட்டுவிட்டீர்களே ! 

ஆதித்தனார் : - யார் சொன்னது ? சிங்கப்பூரில் எட்டு ஆண்டுகள் 
பார் அட்லா தொழில் செய்தேன் . இங்கு வந்தபின் , எனக்கு அந்தத் 
தொழில் பிடிக்காது போய்விட்டது . அதனால் தான் எனக்குப் பிடித்த 
தொழிலான பத்திரிகைத் தொழிலைத் தொடங்கினேன் . 


126 


நான் : - நீங்கள் ஏன் தாடி வளர்க்கிறீர்கள் ! 

ஆதித்தனார் : - நான் வளர்க்கவில்லை. அதுவாக வளர்கிறது .!! 
சுதந்திரப் போராட்டத்துக்காக என்னை முழுக்க முழுக்க நான் அர்ப் 
பணித்து விட்டதால் , அலங்காரத்திலும் முகக் கவர்ச்சியிலும் எல் 
உளம் செல்லவில்லை . அதனால் தாடி வளர்ந்து விட்டுப் போகட்டும் 
என்று விட்டுவிட்டேன். 

நாள் : - உங்களுக்குப் பிடித்த அகில இந்தியத் தலைவர் யார் ? 

ஆதித்தனார் - என்னைப் பொறுத்த அளவில் , மிக மேலான ஓர் 
இந்தியத் தலைவரைவிட மிகத் தாழ்ந்த நிலையில் 

நிலையில் இருக்கும் ஒரு 
தமிழனே உயர்ந்தவன் . இது நேருவுக்கும் பொருந்தக்கூடியதே ! 

நான் : - அரசியலில் கலைஞர்கள் பங்கு கொள்வதை நீங்கள் 
விரும்புகிறீர்களா ? 

ஆதித்தனார் : - விரும்புகிறேன் . கலைத்துறையையும் , அதில் பங்கு 
கொள்ளும் கலைஞர்களையும் நான் ஆதரித்தே வந்திருக்கிறேன் . கலைத் 
துறையும் , கலைஞர்களும் தமிழுக்காக , தமிழர் நலனுக்காக பாடுபட 
வேண்டும் . 

நான் : - நாம் தமிழர் என்ற பாட்டை நான் கேட்டதில்லை 
நீங்கள் பாடுங்கள் ; நாங்கள் கேட்கிறோம் 

தலைவர் ஆதித்தனார் கம்பீரமாகப் பாடினார் . ஆறடி உயரமுள்ள 
அவர் இந்தப் பாட்டை எழுந்து நின்று பாடிய போது அமைதியாகத் 
தூங்கும் மனமும் ஆவேசங்கொண்டு எழும் . 

ஆதித்தனார் : - நான் பாடி முடித்துவிட்டேன். நீங்கள் பாடுங்கள் 
பார்ப்போம் . 

எழுந்தேன் . நின்றேன். பாடினேன் . 

நான் பாடி முடித்ததும் , தலைவர் எழுந்து அப்படியே என்னை 
இறுகத் தழுவிக் கொண்டார் . அவர் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந் 
தது . தமிழர்களைப்பற்றி யார் பாடினாலும் , உணர்ச்சி வசப்பட்டு 
ஒன்னேயே மறந்தவராகி விடுகிறார் , தலைவர் . 


கோலத் தமிழ்மொழி வாழப் 

பிறந்தவன் ! 
கவிஞர் காசி , ஆனந்தம் 


நீதிக்கு முன்பு நிலைக்களனாக 

நிலைத்த தமிழ்க் குலத்தை 
வீதிக்குள் விட்டு விரட்டியடித்த 

விதியை நினைத் தெழுந்தான் ! 
மோதிக் குலைத்த வடதிசையாளர் 

முகத்தில் அரைந்து வைத்தான் ! 
ஆதித்த வேங்கை அவன் புகழ் 

ஆயிரம் ஆயிரம் என்றுரைப்பேன் ! 
இந்திய தேசப்படத்தை நெருப்பினில் 

இட்டுப் பொசுக்கி வைத்தான் ! 
செந்தமிழ் நாடு தனியரசோடு 

சிறக்க வழி அமைத்தான் ! 
சொந்த மொழி வெறி கொண்டு சிறைமதில் 

சூழத்தவம் கிடந்தான் ! 
தந்தை எனும் புகழ் மைந்தனை ஈன்ற நம் 

தாயை வணங்குவோம் ! 
காலத்தினால் வந்த ஆதித்தனார்க்கொரு 

காவியம் செய்து வைப்போம் ! 
நீலத்திரை கடல் போலக் கிளம்பிய 

நெஞ்சனை வாழ்த்தி வைப்வோம் ! 
வேலொத்த சொற்கள் முழக்கும் 

அருந்தமிழ் வீரன் வழி நடப்போம் ! 
கோலத்தமிழ் மொழி வாழப் பிறந்தவன் 

கொள்கைக் குயிர் கொடுப்போம் ! 


128 


ஆதித்தர் வாழ்க ! 


கவிஞர் தமிழ் ஒளி 


சோதித்துத் தெளிந்து தேர்ந்து 

சுடர் என்ற கொள்கைபேந்தி 
ஆதித்தர் தோன்று கின்றார் 

அவர் வழி வாழ்க நன்றே ! 


வெற்றிப் பொற்சுடரையேந்தி 
வேங்கையும் 

வில்லும் மீனும் 
கொடி இவ்வையத் 
துயர்த்துக தமிழரெல்லாம் ! 


அற்றிய 


தமிழர்க்கே ஆட்சி யென்றும் 

தருக்கர்க்கு வீழ்ச்சி யென்றும் 
இமிழ்கடல் உலகள் 
இனத்தவர் 

எழுக மன்றோ! 


கா 


முரசொன்று முழங்க வெற்றி 

முன் வந்து வழங்க ஆளும் 
அரசொன்று அமைக்க வந்தார் 

ஆதித்தர் வாழ்க நன்றே ! 


Edited and published by B. Sivanthi Adityan , 
1 , Rundalls Road , Madras - 7 and printed by himsell 
at Sun Press , 2-16 , Mount Road , Madras - 2 . 


